பேராசிரியர்‌ 
டாகடர்‌ ௩. சுப்பு ரெட்டியார்‌ 


சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை 
மதுரை-625 901. 


(பாரதி நூற்றாண்டு விழா வெளியீடு) 


பேராசிரியர்‌ 


டாக்டர்‌ ந. சுப்பு ரெட்டியார்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ துறைத்‌ தலைவர்‌ (ஓய்வு) 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, இருப்பத, 


சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை 
82/1, மேலவெளி வீதி, மதுரை - 625001. 


8) - செப்டம்பர்‌ 11, 1982 


(யி பாக்பயர்‌ எஸ்‌, இராமலிங்கம்‌ 
ஆசிரியரின்‌ முதல்‌ மகன்‌) 


Sarvodaya llakkiya Pannal 


32/1, West Veli St, Madurai - 625 001. 


ந od தி பிர ஸ்‌ ந 1 Ts ்‌ பீட்டர்‌ ஸ்‌ சாலை, 
சென்‌ மகள்‌ எ 600 014 ட தொ உ பே ய்‌ | 8745 கெ 


அணிந்துரை 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ கா. மீனாட்சி சுந்தரம்‌ 
(கல்லூரிக்‌ கல்வி இயக்குநர்‌ (பொறுப்பு), சென்னை-600 006.) 


பாட்டுத்‌ திறத்தால்‌ வையத்தைப்‌ பாலித்திடும்‌” மகாகவி 
பாரதியாரைப்பற்றிப்‌ பட்டி தொட்டியும்‌ இன்று அறியும்‌. 
உலகப்‌ புலவராக, இன்று, உலகம்‌ அந்த மாமேதைக்கு 
நூற்றாண்டு விழாக்‌ கொண்டாடுகிறது. பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
த. கப்பு ரெட்டியார்‌ தானும்‌ தனித்து நின்று பாரதியைக்‌ 
கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ என்ற நூல்வழி தன்‌ பற்றையும்‌ 
பாசத்தையும்‌ காட்டிப்‌ போற்றுகிறார்‌. 


முல்லை, குழல்‌, கண்ணன்‌ இம்‌ மூன்றும்‌ மணம்‌, இனிமை, 
அழகு ஆகியவற்றைத்‌ தமிழகத்தில்‌ பரப்பிக்கொண்டு ஓளி 
விட்டுக்கொண்டிருக்கும்‌ சொற்களாம்‌. முல்லை நிலத்தில்‌ 
குழலிசையை மாயோன்‌ பரப்புவதைத்‌ தமிழ்க்‌ கவிஞர்கள்‌ 
சுவைத்துச்‌ சுவைத்து உருக உருகி உருக்கமாகப்‌ பாடி 
யுள்ளார்கள்‌. ஆயினும்‌, அவரவர்‌ முத்திரையை ஆங்காங்கே 
பதித்துள்ளனர்‌. அந்த வரிசையில்‌ கண்ணனைப்‌ பாரதியார்‌ 
கும்‌ முத்திரையுடன்‌ பாடியுள்ள தன்மைகளைச்‌ சுவைபட 
ஆய்வதே “கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌”” என்ற நூலாகும்‌. 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ரெட்டியாரின்‌ ஆழ்ந்த புலமையும்‌, 
கெளிவுடன்‌ கூறும்‌ நெறியும்‌ நூல்‌ முழுதும்‌ மின்னுகின்றன. 


iV 
ஆங்கிலம்‌, வடமொழி, தமிழ்‌ ஆகிய மொழிகளில்‌ நிலைத்து 
வாழ்ந்து வரும்‌ இலக்கிய இலக்கணங்களை நன்கு கற்றுத்‌ 
தெளிந்து அவைகளிலுள்ள கருத்துகளை, “கண்ணன்‌ பாட்டுத்‌ 
திறனை” விளக்குவதற்கு ஆசிரியர்‌ பயன்படுத்தியுள்ளமை 
அவருடைய பரந்துபட்ட ஆய்வுநெறியைப்‌ புலப்படுத்துகிறது. 


தொல்காப்பியத்தில்‌ பல தேவனைக்‌ காட்ட ஆசிரியர்‌ 
மூயன்றிருப்பதை (பக்கம்‌ 5) நோக்கின்‌ அவர்‌ வேட்கை 
புலனாகும்‌. 


சம்பந்த ஞானத்தை “இறைவனுடன்‌ நமது உறவுகள்‌” 
என்ற தலைப்பில்‌ மிக அற்புதமாகப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
ரெட்டியார்‌ எடுத்துவிளக்கியுள்ளார்‌. 


கண்ணன்‌ பாடல்களில்‌ *ரசங்களைக்‌” கூறிப்‌ பாரதி 
எழுதியுள்ளதை யாவரும்‌ அறிவர்‌. எனவே, அச்சுவைகளைப்‌ 
பற்றி அசிரியர்‌ வடமொழிவழி நின்று விளக்குவது ஆய்வாளர்‌ 
சுவனத்தை ஈர்ப்பதாகும்‌. “எல்லாவற்றையும்‌ இன்பமாக 
உணரும்‌ நிலை மனத்திற்குக்‌ கட்டிவிட்டால்‌ அது பெறற்கரிய 
பேறாகும்‌. அந்நிலை கொண்ட மனம்‌ வாய்க்கப்‌ பெற்றவனே 
கவிஞன்‌”? (பக்கம்‌ 17) என்ற ஆசிரியர்‌ கூற்று ஆழ்ந்து 
எண்ணத்தக்கது. 


“முனிவர்‌ துக்ககரமான நிகழ்ச்சியை ஏற்றிருப்பாராயின்‌ 
அவரது வாயினின்று கவிதை வெளிவராது என்பது திண்ணம்‌. 
கவிதை ஆனந்தக்‌ சளிப்படைந்த உள்ளத்திலே உருவெடுக்கும்‌ 
என்பதை நாம்‌ நன்கு அறிவோம்‌”” (பக்கம்‌ 27) என்ற. 
கருத்தைப்‌ பார்க்கும்போது அவல நிலையில்‌ ஒப்பாரி 
தோன்றுகிறதே என்ற எண்ணம்‌ முகிழ்க்கலாம்‌. 


சுவைகளை ஓவ்வொரு பாடலிலும்‌ ஆசிரியர்‌ பொருத்திக்‌ 
காட்டிபிருப்பது மிகப்‌ பயனுடையதும்‌ தக்கதுமாம்‌. நூல்‌ 
மூழுமையும்‌ ஆங்காங்கே அவை எடுத்துக்காட்டப்‌ பட்டுள்ளன. 


¥ 


பாரதியாரின்‌ புது நெறியை டாக்டர்‌ பேராசிரியர்‌ 
ரெட்டியார்‌ காட்வேதற்கு ஒரு சான்று. “பண்டைய சங்கப்‌ 
பாடல்களிலும்‌ பீற்காலத்தில்‌ எழுந்த பக்திப்‌ பாசுரங்களிலும்‌ 
பிரிவாற்றாமையைத்‌ தாங்க முடியாது நாயகியே! தவிப்பதாக 
நவிலப்‌ பெற்றிருக்கும்‌ இதுவே அகத்திணை நெறி. ஆனால்‌, 
இங்கு நாயகன்‌ தவிப்பதாக ஒரு புது நெறியை வகுத்து 
விடுகின்றார்‌ பாரதியார்‌” (பக்கம்‌ 1757, 


பாரதியின்‌ கீதோபதேசம்‌ என அசிரியர்‌ எடுத்துக்‌ 
காட்டுவது நினைக்கத்‌ தக்கது, “அன்றாடம்‌ வாழ்வே சதம்‌ 
என்று கருதி மயங்கி நிற்கும்‌ மக்களுக்குப்‌ புதிய வாழ்வில்‌ 
புகுவதற்கு மக்கள்‌ யாவரும்‌ சுதந்திரப்‌ போரில்‌ பங்கு பெற 
வேண்டும்‌ என்பதே பாரதியின்‌ கீதோபதேசம்‌” (பக்கம்‌ 206) 
எனக்‌ கண்ணன்‌ பாடல்கள்வழி அதனை ஆசிரியர்‌ காட்ட 


விழைகிறார்‌. 


பாட்டிலமைந்துள்ள படிமங்களையும்‌ கலவை உருக்‌ 
காட்கெளையும்‌ வெளிநாட்டார்‌ இலக்கியத்‌ திறனாய்வுவழி 
எடுத்துக்‌ காட்டியுள்ளமை, சுவையாகவும்‌, இலக்யெ 
மாணவர்க்குப்‌ பயனுடையதாகவும்‌ அமைந்துள்ளது. 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ரெட்டியாரின்‌ அறிவியல்‌ அறிவும்‌ 
(பக்கம்‌ 29, 87, 113) தம்‌ ஆசிரிய அநுபவமும்‌ (பக்கம்‌ 75) 
ஆங்காங்கே ஒளிவிடுகின்றன. மாணவர்‌ சமுதாயததிலும்‌ 
பொதுக்கூடடங்களிலும்‌ பேசப்படும்‌ “அறுலை'யைக்‌ கூட . 
ஆசிரியர்‌ விடவில்லை (பக்கம்‌ 58, 140). 


நாட்டுத்‌ தலைவர்களையும்‌ தன்‌ ஆய்வுக்குக்‌ கொண்டு 
வருகிறார்‌ ஆசிரியர்‌. “இப்பகுதியைப்‌ படிக்கும்போது “தந்தை 
பெரியாரே” கண்ணனாக நின்று பேசுவதுபோல்‌ தோன்றுகிறது 
(பக்கம்‌ 66) என்பது அவர்‌ குறிப்பாகும்‌. 


அசிரியர்‌ அங்காங்குத்‌ தந்துள்ள அடிக்குறிப்புகள்‌ மிகப்‌ 
பயனுடையன. “இதனால்‌ சில மேதாவிகள்‌ ஆங்கில இலக்கியங்‌ 


vi 


களை மட்டிலும்‌ படித்துவிட்டு-—இன்னும்‌ சிலர்‌ எதனையும்‌ 
படிக்காமல்‌-இவர்கள்‌ நெருப்பு என்றாலே வாய்‌ வெந்துவிடும்‌ 
என்று கருதும்‌ அதி மேதாவிகள்‌--நமது இலக்கியங்களில்‌ 
சிருங்காரம்‌ ஒன்றே அதிகமாகக்‌ தென்படுவதாயும்‌, அவற்றி 
லுள்ள பச்சையான வருணனைகளைக்‌ கண்டு அவ்விலக்யெங்‌ 
சுளை அதிகமாக இகழ்கின்றனர்‌”” (பக்கம்‌ 1387) என எழுதி 
அங்கு அடிக்குறிப்பில்‌ யார்‌ எனக்‌ குறிக்காமல்‌ திட்டவட்ட 
மாகக்‌ குறிப்பிட முடியவில்லை என எழுதும்‌ நெறியை ஆய்வு 
நெறியாளர்‌ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்‌. 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ரெட்டியாரின்‌ கண்ணன்‌ பாட்டுத்‌ 
திறனைப்‌” பலரும்‌ படித்து நற்பயன்‌ பெறுவர்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. அவருடைய . நடை தெளிவாக, நேராகச்‌ 
செல்கிறது. வடமொழிச்‌ சொற்கள்‌ இருபபினும்‌ அவை. 
தத்துவங்களை விளக்கவே பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஓட்டம்‌ 
தடைபடவில்லை. 


பல நூல்களைத்‌ தமிமுலகிற்கு வழங்கிவரும்‌ பேராசிரியர்‌ 
மேலும்‌ பல நல்ல நூல்களைப்‌ படைத்து தமிழ்த்‌ 
தொண்டாற்றி மென்மேலும்‌ பேரும்‌ புகழும்‌ பெறத்‌ 
தமிழன்னை தண்ணருள்‌ சுரப்பாளாக. 


சென்னை-600 006 2 
27-9-82 கா. மீனாட்சிசுந்தரம்‌ 


நூல்‌ முகம்‌ 


உருவாய்‌ அறிவில்‌ ஒளிர்வாய்‌--கண்ணா! 
உயிரின்‌ அமுதாய்ப்‌ பொழிவாய்க்‌ கண்ணா! 

கருவாய்‌ என்னுள்‌ வளர்வாய்‌--சண்ணா! 
கமலத்‌ திருவோ டிணைவாய்‌--கண்ணா! 


வருவாய்‌, வருவாய்‌, வருவாய்‌, கண்ணா !1 


_பார்தியார்‌ 


பாரதியாரின்‌ கண்ணன்‌ பாட்டு . கவிதை இன்பத்தின்‌ 
_பக்தி அநுபவத்தின்‌ கொடுமுடிக்குப்‌ படிப்போரைப்‌-- 
_பாடி அநுபவிப்போரை--இட்டுச்‌ செல்லும்‌ ஓர்‌ அற்புத 
இலக்கியப்‌ படைப்பு. இதனைப்‌ படித்து அநுபவித்த பிறகு 
என்‌ உள்ள்த்தில்‌ குமிழியிட்டெழுந்த சில கருத்துகளே இந்‌ 
நூலாக வடிவம்‌ பெறுகின்றன. பாரதியாரின்‌ நூற்றாண்டில்‌ 
இந்நூல்‌ உலாவரத்‌ தொடங்குகின்றது. தமிழன்பர்கள்‌ 
இதனை ஒரு விருந்தாக ஏற்று அநுபவிப்பார்களானால்‌ 
அதனை நான்‌ பெற்ற பேறாக மகிழ்வேன்‌. 
“இ தன்‌(கண்ணன்‌ பாட்டின்‌) ஆசிரியர்‌ ஸ்ரீமான்‌ 
இ. சுப்பிரமணிய பாரதியாரைத்‌ தமிழ்‌ நாட்டார்‌ 
அறிவார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ பெருமையை 
உள்ளபடி அறிந்தவர்கள்‌ மிகமிகச்‌ சிலரே யாவர்‌. 
ஸ்ரீமான்‌ பாரதியார்‌ ஒரு பெரிய மேதாவி; மகா 
பண்டிதர்‌; தெய்விகப்‌ புலவர்‌; ஜீவன்‌ முக்தர்‌. 
இவர்‌ தமிழ்‌ நாட்டின்‌ “ரவீந்திர நாதர்‌”; இவர்‌ 
எனது தமிழ்நாட்டின்‌ தவப்பயன்‌...இந்த ஆசிரி 
யரின்‌ காலத்திற்குப்‌ பின்‌, எத்தனையோ 


1: தோ. பா. வருவாய்‌ கண்ணா! 


viii 


நூற்றாண்டுகட்குப்பின்‌, இவர்‌ பாடல்களைத்‌ 
தமிழ்‌ நாட்டு மாதர்களும்‌ புருஷர்களும்‌ மிகுந்த 
இன்பத்துடன்‌ படித்துக்‌ களிப்படையும்‌ காட்சியை 
யான்‌ இப்பொழுதே காண்கின்றேன்‌. இந்நூல்‌ 
வாழ்க! என்னவர்‌ வாழ்க!” எந்தாய்‌ வாழ்க!!!” 


இது “கண்ணன்‌ பாட்டுக்கு” நெல்லையப்ப பிள்ளை எழுதிய 
முகவுரையின்‌ பகுதி. பிள்ளையவர்களின்‌ “உபநிடத 
உண்மை” போன்ற கூற்றின்‌ உண்மையை இன்று நாம்‌ 


கண்ணன்‌ பாட்டில்‌ தெய்விகப்‌ புலவர்‌ காட்சி 
தருகின்றார்‌. ஜீவன்‌ முக்தராகத்‌ திகழ்ந்த கவிஞர்‌ 
தென்படுகின்றார்‌. இவரைத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ தவப்‌ 
பயனாகக்‌ காண்கின்றோம்‌; உணர்கின்றோம்‌, “கண்ணன்‌ 
பாட்டு” வாழ்கின்றது. இறவாத புகழுடைய புதுநூலாக* 
வாழ்கின்றது. அதனை இயற்றிய “என்னவர்‌” வாழ்கின்‌ 
றார்‌. கவிஞரின்‌ பெயரால்‌ தமிழக. அரசு எடுத்த பல்கலைக்‌ 
கழகம்‌ கவிஞரின்‌ புகழுடம்பாகத்‌ திகழ்கின்றது. அதில்‌ 
_ *எந்தாயும்‌” வாழ்கின்றாள்‌; “புகழ்‌ ஏறிப்‌ புவிமிசை என்றும்‌ 
இருப்பேன்‌” என்ற கவிஞரின்‌ கூற்று உண்மை, வெறும்‌ 
புகழ்ச்சி இல்லை. 


இந்நூல்‌ வெளிவரும்‌ “பேறு” இட்டுமோ என்ற ஐயம்‌ 
முளைவிட்டது. கண்ணன்‌ அருளால்‌ “சர்வோதயம்‌” உதய 
மாயிற்று. சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை என்‌ 
கைப் படியை அன்புடன்‌ ஏற்று வெளியிட்டது. இந்திறுவனத்‌ 
இன்‌ அன்பைப்‌ போற்றுகின்றேன்‌; நிறுவனத்தாருக்கு என்‌ 
அன்புகலந்த நன்றியைப்‌ புலப்படுத்‌ திக்கொள்கின்றேன்‌. 


இந்ந அழகுற அச்சிட்டும்‌, மேலுறையைக்‌ 
கண்கவர்‌ வனப்புடனும்‌ பக்தியுடனும்‌ அச்சிட்டும்‌ 


2. முதற்‌ பதிப்பின்‌ முகவுரை, 


ix 


கட்டமைத்துத்தந்த மாருதி அச்சகத்தாருக்கு என்‌ நன்றியை 
யும்‌ பாராட்டுதலையும்‌ தெரிவித்துக்கொள்ளுகின்றேன்‌ . 

டாக்டர்‌ கா. மீனாட்டு சுந்தரம்‌ பல இடங்களில்‌ பணி 
யாற்றியபொழுது அவர்தம்‌ புகழால்‌ அவரை அறிவேன்‌; 
அண்மைக்‌ காலமாக அவர்தம்‌ சென்னை வாழ்க்கையால்‌ 
எனக்கு அவரிடம்‌ நெருக்கம்‌ ஏற்பட்டது; நெருங்கிய 
நண்பரானார்‌. நெருங்கப்‌ பழகுந்தோறும்‌ இவரிடம்‌ 
இயல்பாகவே அமைந்துள்ள நேர்மை, ஒழுங்கு, பெருமித 
தோரணை, தெஞ்சுரம்‌, எளிமை இத்துணைக்கும்‌ மேலாக 
அடக்கம்‌ ஆகிய நற்குணங்களும்‌ புலமையும்‌ மிகுதிறமும்‌ 
என்னைக்‌ கவர்ந்தன. இவர்‌ *பண்புடையார்‌ பட்டுண்டு 
உலகம்‌” “உயர்திணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே” என்ற 
பொன்மொழிகட்கு இலக்கியமாகத்‌ திகழ்வை தையும்‌ 
கண்டேன்‌. பாரதியாரின்‌ நூல்களை ஆராய்ச்சிப்‌ பட்டத்‌ 
திற்கு முதன்‌ முதலாக *ஆய்வுப்‌ பொருளாக” எடுத்து ஆய்ந்த 
பெருமை இவரைச்‌ சாரும்‌. இந்தப்‌ பெருமையையே 
பற்றுக்கோடாகக்‌ கொண்டு இந்‌ நூலுக்கு *அணிந்துரை” 
வழங்குமாறு வேண்டினேன்‌. என்‌ வேண்டுகோளை 
அன்புடன்‌ ஏற்று அழகியதோர்‌ அணிந்துரை நல்கிய என்‌ 
கெழுதகை நண்பருக்கு என்‌ இதயம்‌ கலந்த நன்றி என்றும்‌ 
உரியது. 


இந்நூலை யான்‌ எழுதி வெளியிட்ட தற்குக்‌ காரணம்‌ என்‌ 
இதயத்தில்‌ “கோயில்‌ கொண்ட கோவலனே”- கண்ணனே. 
ஆவான்‌. இவனே பாரதியார்‌ இதயத்தில்‌ வீற்றிருந்து 
அவரைக்‌ கருவியாகக்‌ கொண்டு தன்னைப்‌ பாடுவித்துக்‌ 
கொண்டான்‌; அப்‌ பாட்டை என்னை அநுபவிக்கச்‌ செய்து 
என்னைக்‌  கொண்டு-தன்‌ . புகழை மேலும்‌ பரவச்‌ 
செய்கின்றான்‌; . நிலைநிறுத்திக்‌ கொள்ளுகின்றான்‌. 
எம்பெருமானின்‌ தற்புகழ்ச்சி அவா நம்முடைய தற்புகழ்ச்சி 
அவாவைவிட விஞ்சி நிற்பது, சகஸ்ரநாமப்‌ பிரியன்‌ 
அல்லவா? இங்கனம்‌ எனக்கு எல்லா நலன்களையும்‌ 
நோயற்ற வாழ்வையும்‌ ஈந்து என்னை இயக்கி நன்னெறிப்‌ 


% 


படுத்திவரும்‌- திருவேங்கடமுடையானை-ே வங்க டக்‌ 
இருஷ்ணனை--மனம்‌, மொழி, மெய்களால்‌ வாழ்த்தி 
இறைஞ்சி வணங்குகின்றேன்‌. 


கண்ணன்‌ திருவடி 
எண்ணுக மனமே 
திண்ணம்‌ அழியா 
வண்ணம்‌ தருமே” 
_பாரதியார்‌ 


சென்னை - 600 040 ஓ ன்‌ டத்‌ 
ந, சுப்ப ரெட்டியார்‌ 
செப்டம்பர்‌ 25, 1982 பச்‌ 


ட. தோ. பா. கண்ணன்‌ திருவடி 


உள்ளுறை 


அணிந்துரை 
நூல்முகம்‌ 
பகுதி : ஒன்று 
இயல்‌ 
1. வழிவழிக்‌ கண்ணன்‌ 
2. இறைவனுடன்‌ நமது உறவுகள்‌ 
3. ரஸத்தைப்‌ பற்றிய ஒரு சிறு விளக்கம்‌ 
பகுதி : இரண்டு 
4. கண்ணன்‌ பிறப்பு 
3. கண்ணன்‌... ஏன்‌ தோழன்‌ 
6. கண்ணன்‌--என்‌ தாய்‌ 
7* கண்ணன்‌. ஏன்‌ தந்தை 
8. கண்ணன்‌. என்‌ சேவகன்‌ 
9. கண்ணன்‌ என்‌ அரசன்‌ 
10. கண்ணன்‌-- என்‌ குருவும்‌ உடனும்‌ 
11. கண்ணம்மா--. என்‌ குழந்தை 
72... சண்ணன்‌-- என்‌ விளையாட்டுப்‌ பிள்ளை 
13. கண்ணன்‌--என்‌ காதலன்‌ 
14. கண்ணன்‌-- என்‌ காந்தன்‌ 
15. கண்ணம்மா—என்‌ காதலி 
16. கண்ணன்‌ என்‌ ஆண்டான்‌ 
17. கண்ணன்‌ என்‌ குலதெய்வம்‌ 
18. கண்ணனைப்பற்றிய தனிப்‌ பாடல்கள்‌ 
19. பாட்டிலமைதந்துள்ள படிமங்கள்‌ 


பின்னிணைப்புகள்‌ 


1. பயன்பட்ட நூல்கள்‌ 


2, பொருட்குறிப்பு அகராதி 


ஈச 


107 
119 
129 
154 
160 
182 
191 
௮04 
219 


232 
234 


இயல்‌- 1 


வழிவழிக்‌ கண்ணன்‌ 


பக்த்யா த வம படவ வர வர்ண்ப 


தமிழ்‌ மக்களின்‌ பண்டைய சமயங்களுள்‌ ஒன்று 
திருமாலைப்‌ பரம்பொருளஈகக்‌ கொண்டு வழிபட்டுவந்த 
முறையாகும்‌. பண்டுதொட்டே தமிழகத்தில்‌, திருமால்‌ 
சமயம்‌ தோன்றி நிலைபெற்றது என்பதற்குத்‌ தொல்‌ 
காப்பியம்‌ போன்ற தமிழ்‌ முன்னூல்களே சான்றாக 
நிற்கின்‌ றன. நிலத்தை முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ 
என்று நான்காகப்‌ பகுத்தும்‌ ௮ந்‌ நிலங்களுக்குத்‌ தெய்வங்‌ 
களை வகுத்தும்‌ போந்தவர்கள்‌ ஆதித்‌ தமிழர்கள்‌. 
அவரிகள்‌, காடு சார்ந்த முல்லையையும்‌ அதன்‌ தெய்வ 
மான திருமாலையும்‌ முதற்கண்‌ வைத்து சிறப்பித்‌ 
_துள்ளமை, 


“மாயோன்‌ மேய காடுறை உலகம்‌”? 


என்ற தொல்காப்பிய நூற்பாப்‌ பகுதியால்‌ அறியக்கிடக்‌ 
கின்றது. இதனால்‌ “நானிலம்‌” என்ற பெயரை இந்த நிலப்‌ 
பகுதி பெறுவதற்கு முன்னரே திருமாலுக்கு உரிமை 
யும்‌ தலைமையும்‌ தமிழகத்தில்‌ ஊன்‌ றிவிட்டன என்பது 
தெளிவாகும்‌. இந்த உரிமை பற்றியே சேக்கிழாரி 
பெருமானும்‌, 


1. தொல்‌. பொருள்‌, அகத்திணை-5 


வழிவழிக்‌ கண்ணன்‌ 


அங்கண்‌ முல்லையின்‌ தெய்வமென்று 
அருந்தமிழ்‌ உரைக்கும்‌ 

செங்கண்மால்‌? 
என்று திருமாலைச்‌ சிறப்பித்துப்‌ பேசுவர்‌. முல்லைக்குரிய 
மக்களை, ஆயர்‌ ஆய்ச்சியர்‌ என்று வழங்குவர்‌ பண்டைத்‌ 
தமிழர்கள்‌. “தென்னவன்‌ தொல்லிசை நட்ட குடியொடு 
தோன்றிய நல்லின த்தவரி” என்று இலக்கியமும்‌ இவரைப்‌ 
போற்றி உரைக்கும்‌. இவர்கள்‌, யதுகுலத்தில்‌ தோன்‌ றித்‌ 
தம்‌ குலத்தில்‌ வளரிந்தருளிய கண்ணனைதீ தம்‌ குலக்‌ 
தெய்வமாகக்‌ கொண்டுள்ளனர்‌ என்பதை நாம்‌ 
அறிவோம்‌. “மாயோன்‌” என்ற முல்லைத்‌ தெய்வம்‌ 
திருமாலின்‌ அவதாரமான கண்ணன்‌ என்ப்தும்‌ நமக்குதீ 
தெரியும்‌. மாயோன்‌, கண்ணன்‌ என்ற சொற்கள்‌ “கருநிற 
முடை.யோன்‌” என்ற ஒத்த பொருளுடையன. இந்தக்‌. 
கண்ணனின்‌ இறைமைப்‌ பண்பின்‌ காரணமாகவே 
இவனுக்கு உரிமையும்‌ தலைமையும்‌ இவனை 
வந்தடைந்தன என்பது நாம்‌ நினைவிலிருத்தவேண்டிய 
ஓர்‌ உண்மை. 

மாயோன்‌ மேய மன்பெருஞ்‌ சிறப்பில்‌ 

தாவா விழுப்புகழ்‌ பூவை நிலையும்‌£ 
என்பது :பூவைநிலை” என்னும்‌ புறத்துறையைக்‌ கூறும்‌ 
தொல்காப்பிய நூற்பாப்‌ பகுதியாகும்‌. இதில்‌ அசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ மாயோனின்‌ பொருள்சேர்‌ புகழ்‌ 
களைப்‌ ப்லப்டச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவதனாலும்‌ இதனைத்‌ 
தெளியலாம்‌. 

இங்ஙனம்‌ தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்றே 

கண்ணனைப்‌ பரதெய்வமாகக்‌ கொண்டு அவனது குழவிச்‌ 


2. பெரியபு. திருக்குறிப்‌. 18 
3. தொல்‌. பொருள்‌. புறத்திணை-5 


கி கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


செயல்களில்‌, பிள்ளைப்பிராயதீதில்‌ ஆற்றிய அருஞ்செயல்‌ 
கீளில்‌, தமிழ்‌ மக்கள்‌ ஈடுபட்டிருந்தனர்‌ என்பதற்குத்‌ 
தொல்காப்பியதீதில்‌ வேறொரு சான்றும்‌ உள்ளது. மானிட 
ராகிய பெண்மக்கள்‌ தம்மினத்து ஆண்‌ மக்களிடமும்‌ 
அண்குழவிகளிடமுமே யன்றி கடவுளரிடத்தம்‌ கடவுட்‌, 
குழவிகளிடத்தும்‌ காமப்பகுதி செலுத்தற்குரியர்‌ என்பதற்‌ 
குத்‌ தொல்காப்பியர்‌ விதிகள்‌ அமைத்துக்‌ காட்டுவர்‌. 
காமப்‌ பகுதிகடவுளும்‌ வரையார்‌ 
ஏனோர்‌ மருங்கினும்‌ என்மனார்‌ புலவர்‌* 
குழவி மருங்கினும்‌ கிழவ தாகும்‌. 
என்ற நூற்பாக்களைக்‌ காண்க. இஃது இத்தகைய 
தெய்வக்‌ குழவியாகிய கண்ணனிடம்‌ ஆயமகளிர்‌ 
கொண்ட காதல்‌ வெள்ளத்தை உட்கொண்டு கூறிய 
தாகவே கொள்ளற்பாலது. சிலப்பதிகாரம்‌, ஆழ்வார்கள்‌ 
. அருவிச்செயல்கள்‌ இவற்‌ றில்‌ அமைந்த. காதற்‌ ப்ரக்கள்‌ 
யாவும்‌ ஆயர்‌ பெருமக்கள்‌ கண்ணனிடம்‌ வைத்துள்ள 
காமப்‌ பகுதியையே கட்டி உரைப்ப்னவாகும்‌. 
வாசுதேவனான இக்‌ கண்ணனை, சங்கர்ஷண மூர்த்தி 
யான்‌ பலதேவனுடன்‌ கொண்டு போற்றிய முறை விந்திய 
மலைக்கு அப்பாலுள்ள வடபுலத்தில்‌ ஒரு காலத்தில்‌ 
மிகுபுகழ்‌ பெற்றிருந்தது என்பதைப்‌ பண்டைய வடநூல்‌ 
களாலும்‌ கல்வெட்டுகளாலும்‌ தெளியலரம்‌,.? இந்த 


4. தொல்‌. பொருள்‌. புறத்திணை-23 

14] த மேலது-24 
6. திருமாலின்‌ ஐந்து நிலைகளில்‌ ஒன்று “வியூகம்‌” 
இக்கு இறைவன்‌ வாசதே வன்‌ சங்கர்ஷணன்‌, பிரத்தியும்னன்‌ 
அறிருத்தன்‌ என்று நான்காக வைத்துப்‌ பேசப்படுவான்‌ 
விவரம்‌ “தத்துவத்‌ தரயம்‌” என்ற நூலில்‌ காண்க. 

7. Dr. Bhandarkar’s Vaishnavism Saivism and other 
Miner Religous Systems pp (3-4). 


வழக்கு காலப்போக்கில்‌ தென்னாட்டிலும்‌ பரவி 
வழங்கியது. இதற்குச்‌ சங்க இலக்கியங்கள்‌ பலவும்‌ அறு 
ப்கரிவன வரகும்‌. பலதேவனைப்பற்றித்‌ தொல்‌ 
காப்பியனார்‌ கூற, அவருக்கு வாய்ப்பு நேரவில்லை. 
எனினும்‌, நம்பி மூதீதபிரானைப்‌ பேரற்றும்‌ முறையும்‌ 
இக நீததென்பதற்குத்‌ தொல்கரப்பியத்தில்‌ ஒரே ஒரு 

குறிப்பினைக்‌ காணலாம்‌. தொல்காப்பிய எழுத்ததி 
காரத்தில்‌ “பனை” என்ற சொல்லுக்குமுன்‌ வரும்‌ சொற்கள்‌ 
புணரும்‌ முறையை, 


கொடிமுன்‌ வரினே ஐ அவண்‌ நிற்பக்‌ 
கடி.நிலை இன்றே வல்லெழுத்து மிகுதி. 


என்ற விதி விளக்கும்‌. அதாவது, “பனை” என்ப்தற்கு 
முன்‌ *கொடி' என்பது வருமொழியாக வருங்கால்‌ ஏனை 
யவைபோல ஐகாரம்‌ கெட்டு அம்முச்‌ சாரியை பெறாது ஐ 
நிற்ப வல்லெழுதீதுப்‌ பெற்றுப்‌ புணரும்‌ என்றதாகும்‌, 
பனை-ஃகொடிஃபனங்கொடி என்று வராது; பனைஃ 
கொடி பனைக்கொடி என்றே வரும்‌. இங்ஙனம்‌ தொல்‌ 
காப்பியரி பனைக்கொடியைத்‌ தனியாக எடுத்துக்கொண்டு 
விதி கூறுவதனால்‌ அக்கொடு அக்காலத்து வழக்கு மிகுதி 
பெற்றிருந்தது என்பதை அறியலாம்‌. இங்ஙனம்‌ வழக்கு 
மிகுதிபெற்ற பனைக்கொடி பலதேவர்க்கு மட்டிலுமே 
உரியது. இதனால்‌ சங்கர்ஷணை வாசுதேவர்கள்‌ 
வடபுலத்தைப்‌ போலவே தமிழகத்தும்‌ தொன்றுதொட்டு 
வழிப்டப்மெற்று வந்த அவதார மூர்த்திகள்‌ என்பது 
தெளிவாகும்‌. 


இங்ஙனம்‌ தமிழ்‌ மக்களின்‌ ஆதி தெய்வங்களுள்‌ 
ஒருவரான கண்ணன்‌, தாமே தனித்தும்‌ நம்பி மூத்தபிரா 


8. தொல்‌. எழுத்து. உயிர்மயங்கியல்‌-83 


ர்‌ சண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


னுடனும்‌ நிகழ்தீதியனவாக அம்‌ மக்கள்‌ வழங்கிவநீத 
வரலாறுகள்‌ பலவாகும்‌. இவற்றுள்‌ பல வடநூல்‌ வழக்குப்‌ 
பெற்றவை: எனினும்‌ தமிழகத்திற்கே உரிய சில வரலாறு 
களும்‌ உள்ளன; இவற்றிற்குப்‌ பாரதம்‌, பாகவதம்‌ 
முதலிய புராண இதிகாசங்களில்‌ ஆதாரம்‌ காண்டல்‌ 
அரிது. இதனால்‌ கண்ணன்‌ வழியினராய்தி தென்‌ 
_னாட்டில்‌ குடியேறிய வேளிரும்‌ அப்பிரான்‌ வளர்ந்த 
அயர்பாடியராய்‌ (கோகுலத்தவராய்‌) இங்கு வந்தேறிய 
அயரும்‌ போன்ற பழந்தமிழ்க்‌ குடிகளால்‌ அவ்‌ வரலாற்று 
வழக்குகள்‌ இங்கும்‌ வழங்கி நடைபெறலாயின என்று 
கொள்ளத்‌ தட்டில்லை. இவ்‌ வரலாறுகளில்‌ சிறப்புடை 
யவை நப்பின்னைப்‌ பிராட்டித்‌ திருமணம்‌, கண்ணன்‌. 
குருந்தொசித்தது, குடக்கூத்தாடியது, ததிபாண்டனுக்கு 
வீடளிதீதது முதலியனவாகும்‌. இச்‌ செய்திகள்‌ சங்க இலக்‌ 
. இயங்கள்‌, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, வக சிந்தாமணி, 
பழமொழி, அழ்வாரி அருளிச்‌ செயல்கள்‌, பிள்ளைப்‌ 
. பெருமாள்‌. அய்யங்காரின்‌ அஷ்டப்‌ பிரபந்தம்‌ முதலிய 
நூல்களில்‌ காணப்பெறுகின்றன. இத்தகைய வழக்கு 
' களால்‌ தமிழகத்தில்‌ கண்ணனைப்பற்றிய வரலாறு 
தொன்றுதொட்டே வழிவழியாக இருந்துவருவதைத்‌ 
தெளியலாம்‌. இதனால்தான்‌ பாரதியாரும்‌ கண்ணனைப்‌ 
நி விரிவாகப்‌ பாடியுள்ளார்‌ என்று ௧௫௬ அம்‌ இடம்‌ 
பயலுவ வ்‌ 


எல்லாம்‌ வல்ல எம்பெருமானரயெ அர்வேசுவரனுக்கும்‌ 
ஆன்ம கோடிகளாகிய-—அதாவது சீவான்.மாக்சளாகிய -- 
நமக்கும்‌ உள்ள உறவை அறிந்துகொள்வதே சம்பந்த 
ஞானம்‌ என்று வழங்கப்பெறுவது. இந்தச்‌ சம்பந்த 
ஞானம்‌ இல்லாத காரணத்தினால்‌ தான்‌ நெடுங்காலமாக 
எம்பெருமானைவிட்டுப்‌ பிரிந்து சம்சாரமாகிய பிறவிக்‌ 
கடலில்‌ ஆழ்ந்து தத்தளிக்கின்றோம்‌; துன்புறுகன்றோம்‌. 
சர்வேசுவரனையும்‌ நம்மையும்பொருதீதிவைப்து இந்தச்‌ 
சம்பந்த ஞானமாகும்‌. சம்பந்த ஞானமுடைய இடத்தில்‌ 
எம்பெருமான்‌ விரும்பியடைவான்‌. ஆதலால்‌, சம்பந்த 
ஞானம்‌ அவன்மீது--அந்‌ த எம்பெருமான்மீது-- விருப்பம்‌ 
கொள்வதற்கு உரியதாகின்றது. இந்த ஞானமில்லாத 
சன்‌.மம்‌--பிறப்பு--பிறப்பென்று சொல்வதற்கே தகுதி 
யரவதில்லை. 


இந்தக்‌ கருதீதைத்‌ திருமழிசையாழ்வாரி மிக அற்புத 
மாகப்‌ புலப்படுத்துகின்‌ றார்‌. 


நின்ற தெந்தை ஊர கத்து 
இருந்த தெந்தை பாட கத்து 

அன்று வெஃக ணைக்கி டந்த(து) 
என்னி லாத முன்னெ லாம்‌ 


சீ கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


அன்று நான்‌ பிறந்தி லேன்‌ 
பிறந்த பின்‌ மறந்தி லேன்‌ 
நின்ற தும்‌இருந்த தும்‌ 
இடந்த தும்‌ என்‌ நெஞ்சுளே" 
இந்தப்‌ பாசுரத்தின்‌ கருத்தைத்‌ தெளிவாக்க வேண்டியது 
'இன்றியமையாததாகின்றது. உலகியலில்‌ ஒரு நிகழ்ச்சியை 
திக ரணை இ ஒருவன்‌ கடன்பட்டிருக்கன்றான்‌. அக்‌ 
கடனைத்‌ திரும்பப்‌ பெறுவதற்காகக்‌ கடன்‌ கொடுத்தவன்‌ 
வீட்டிலே வந்து கேட்கின்றான்‌. அப்படி வருகன்றவன்‌ 
மூதலில்‌ லெ நாட்கள்‌ நின்றவண்ணம்‌ கேட்டுவிட்டுப்‌ 
கள்ளத்‌ பூலன்‌ இருக்காது. அடுதீது வருகின்ற 
ட்‌ களில்‌ வாங்கினவன்‌ திண்ணைமீது உட்காரீநீது 
கட டவைநிர்ப்ப /பந்தித்துவிட்டுப்‌ போவான்‌. இவ்வளவிலும்‌ 
அவன்‌. மிசையாவிடில்‌ “கடனைத்‌ தீர்க்காவிடில்‌ நான்‌ 
மேரவதில்லை” என்று படுக்கையாகப்‌ படுத்து நிர்ப்பந்திப்‌ 


ன்‌. இப்படியாக எம்பெருமானும்‌ நம்‌ போன்ற ஆன்ம | 


க்‌ கா்‌ செலுத்தவேண்டிய கைங்கரியக்‌ கடனைப்‌ 
னெற்றுக்கொள்வதற்காக ஓரிடதீதில்‌ ஊரக தீதில்‌ ( நின்று 
பாரிக்கன்‌ றான்‌. மற்றோரிட தீதில்‌ (பாடகம்‌) வீற்‌ 
நிருந்து ராரிக்கின்றான்‌. இன்னுமோரிடதீதில்‌(திராவெஃ்‌ I 
காவில்‌): சாய்ந்து பார்க்கின்றான்‌. '*இப்படிச்‌ செய்த 
ந்த்‌ தளி நரன்‌ எதிரீநோக்‌கி இல்லாத காலத்தில்‌, 
நிதீதிய விபூதி, லீலா விபூதிகட்கு நாதனான எம்‌ 
பெருமான்‌ சம்சாரமியான எனக்கு ருசி பிறவாத காலமெல்‌ 
லாம்‌ ௬8 பிறப்பிப்பதற்காக நின்றான்‌, இருத்தான்‌, இடந்‌. 


1. திருச்சந்த-64. 

2. காஞ்சி உலகளந்த பெருமாள்‌ சந்நிதியில்‌, 

3. காஞ்சி பாண்டவ தூதர்‌ சந்நிதியில்‌. 

4. காஞ்சி சொன்னவண்ணம்‌ செய்த பெருமாள்‌ 
ந்நிதியில்‌, 


இனறவனுடன்‌ நமது உறவுகள்‌ ப்‌] 


தான்‌. என்னிடம்‌ ௫ உண்டாக்குகை அவனுக்குச்‌ 
சாத்தியம்‌ (பலன்‌); அதற்குச்‌ சாதனம்‌ (வழிமுறைகள்‌) 
நிற்றல்‌, இருத்தல்‌, கடத்தல்‌ என்றவை. பலன்‌ கை புகுந்‌ 
ததும்‌—என்னிடம்‌ ருசி பிறந்ததும்‌--அவன்‌ திவ்விய 
தேசங்களில்‌ நிற்றல்‌, இருத்தல்‌, கடதீதல்களைத்‌ தவிரித்து, 

அரவத்து அமளியி னோடும்‌ 

அழகிய பாற்கட லோடும்‌ 
அரவிந்தப்‌ பாவையும்‌ தானும்‌ 
அகம்படி வந்துபுகுந்து” 
என்று பெரியாழ்வார்‌ கருதுவதைப்‌ போலே, அந்த விருப்பு 
களையெல்லாம்‌ என்‌ நெஞ்சிலே செய்தருளினான்‌”” என்‌ 
கின்றார்‌. அடுதீத பாசுர த்தில்‌ “எம்பெருமான்‌ திருவேங்‌ 
கடத்தில்‌ நிற்பதும்‌, திருநாட்டில்‌ (ப்ரமப்ததீதில்‌) இருப்ப்‌ 
தும்‌, திருப்பாற்‌ கடலில்‌ கிடப்பதும்‌ தன்னோடு உண்டான 
முறையை அறியாது நான்‌ ஆற்றலற்றிருந்த காலத்தில்‌ 
தான்‌, நான்‌ முறையறிந்துப்‌ (சம்பந்த ஞானம்‌ பெற்றுப்‌) 
பரிமா றின பின்னர்‌ அவ்வெம்பெருமானுடைய பரிமாற்ற 
மெல்லாம்‌ என்‌ நெஞ்சில்‌-—என்‌ இதயத்தில்‌ -— நடைபெறு 
தின்றது” என்று மேலும்‌ இதனை உறுதிப்படுத்திப்‌ 
பேசுவர்‌ ஆழ்வாரி. 
நம்மாழ்வாரும்‌ இந்த சம்பந்த ஞானத்தின்‌ பெருமை 

யைதீ திருவாய்மொழியில்‌ குறிப்பிடுகின்‌ றாரி. 

அடங்குஎழில்‌ சம்பத்து 

அடங்கக்கண்டு, ஈசன்‌ 

அடங்குஎழில்‌ அஃது என்று 

அடங்குக உள்ளே.” 


5. பெரியாழ்‌. திரு. 5. 2:10 
6. திருச்சந்த-65 
7. திருவாய்‌. 1.2:7 


10 சீண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ரொருமானது ஐசுவரியம்‌ அளவற்றது. நீது 
ஐசுவரியம்‌ நம்‌ நாதனுடைய ஐசுவரியம்‌ என்று அநு 
நீதித்து, நாமும்‌ அந்த ஐசுவரியதீதினுள்‌ அடங்கவும்‌ 
பெற்றால்‌ அளவிட முடியாத விபூதியைக்‌ கண்டு நாம்‌ பின்‌ 
வாங்க அவசியமும்‌ இல்லை. எம்பெருமானுக்கும்‌ நமக்கும்‌ 
உள்ள உறவை-சம்மந்தஞானதீதை - உணரவே கூச்சம்‌ 
குலையும்‌. சம்பந்த உணர்சிசி உண்டாகும்‌ அளவே 
வேண்டற்பாலது”” என்பது இப்‌ பாசுரத்தின்‌ தேர்ந்த 
பொருளாகும்‌. “எம்பெருமானது விபூதியிலுள்ள நாமும்‌ 
ஒருவராக அடங்கப்‌ பாரிக்கவேண்டும்‌. இதனைத்‌ 
தெளிந்து நாம்‌ கைங்கரியங்கள்‌ செய்யவேண்டும்‌” என்னது 
கருத்து. இந்தப்‌ பாசுர விளக்கஉரையில்‌ உரையாசிரியர 
காட்டும்‌ கதையும்‌ இந்தச்‌ சம்பந்த ஞானத்தை அறிய 
நமக்குத்‌ துணை செய்யும்‌; சம்பந்த ஞானம்‌ என்ற கருத்து 
மன தீதில்‌ பதியவும்‌ வகை செய்யும்‌. 


வணிகன்‌ ஒருவன்‌ தன்‌ மனைவி கருவுற்றிருக்கும்‌ 
காலத்தில்‌ பொருள்‌ தேடும்பொருட்டு வெளிநாடு செல்‌ 
கின்றான்‌--இப்போது மலேயா, சிங்கப்பூரி, கரபாய்‌ 
போன்ற வெளி நாடுகட்கு மக்கள்‌ செல்லுவதுபோல. 
அவன்‌ வெளிநாட்டிலிருந்தபோது மனைவி கருவுயிரிக்‌ 
கின்றாள்‌. மகனும்‌ தக்க வயது அடைந்து தன்‌ தந்தையா 
ருடைய ததொழிலரகிய வாணிகத்தையே மேற்‌. 
கொள்ளுகின்றான்‌. இவனும்‌ வெளிநாடு சென்று பொருள்‌ 
சேமிக்கின்றான்‌. இருவரும்‌ தத்தமக்கு வேண்டிய சரக்கு 
பிடித்துக்கொண்டு வந்து ஒரு மந்தலில்‌ தங்குகின்றனர்‌. 
அப்‌ பந்தலில்‌ உள்ள இடம்‌ போதுமானதாக இல்லை. 
இருவரிடையேயும்‌ இடம்பற்றி வாக்குவாதம்‌ நிகழ்‌ 
கின்றது. அவ்வமயம்‌ இருவரையும்‌ அறிவான்‌ ஒருவன்‌ 
வந்து தலையிட்டு “இவன்‌ உன்‌ தந்தை; நீ இவன்‌ மகன்‌” 
ஏன்று அறிவிக்கின்றான்‌. இருவரும்‌ 8ழ்‌ இழந்த நாட்கட்கு 


இறைவனுடன்‌ நமது உறவுகள்‌ 11 


மனம்‌ வருநீதி, இருவர்‌ சரக்குகளையும்‌ ஒன்றாகச்‌ சேரிக்‌ 
கின்றனர்‌. தந்தை காப்பாற்றுகின்றவனாய்‌, மகன்‌ காப்‌ 
பாரற்றப்படும்‌ பொருளாய்க்‌ கலநீதுவிடுகின்றனரி. இருக்கு 
வேதத்திலும்‌ இக்கருதீது காணக்‌ இடக்கின்றது. “வான்‌ 
மாவும்‌ பரமான்மாவும்‌ உடலாகிய ஒரு மரதீதைப்பற்றி 
யிருந்தால்‌, சீவான்மா இருவினைப்‌ பயன்களை நுகரா 
நிற்கின்றது; பரமான்மா அவனை நுகரிவி தீது விளங்கா 
நிற்கின்றது”” என்பது. இறைவன்‌ ஏவுகின்றான்‌; நாம்‌ 
ஏ வப்ப்டும்‌ பொருளாகன்றோம்‌. இதனையறிவதே 
௪ம்ப்நீத ஞானம்‌ அகும்‌. 


இதனை மேலும்‌ விளக்கலாம்‌. இந்த ஐசுவரிய 
மெல்லாம்‌ வகுதீத சேஷியாகிய எம்பெருமானுடைய 
ஐசுவரியம்‌ என்று நினைத்தால்‌ நாமும்‌ அந்த ஐசுவரியதீ 
துடன்‌ சேர்கின்றோம்‌. போக பூமியாய்‌ இருப்பது நித்திய 
விபூதி; நமது கர்மம்‌ காரணமாக எம்பெருமானால்‌ ஏவப்‌ 
மடுவதாய்‌, அவன்‌ விளையாட்டிற்காக இருப்பது லீலா 
விபூதி; இந்த உலகம்‌. இதனை “அவன்‌ உடைமை” என்று. 
நினைக்கத்‌ தொடங்கும்போதே இதில்‌ கரிமம்‌ காரணமான 
தன்மை தோன்றாது; அவனுடைமை என்னும்‌ தன்மையே 
தோன்றும்‌. 


இதனுள்‌ அடங்குகையாவது, “தொன்று தொட்டே. 
அவன்‌ விபூதியில்‌ சேரிந்தேயன்றோ இருக்கின்றேன்‌” 
என்று உணரிவது. அதாவது, உடைமையுடையவன்‌ 
என்னும்‌ சம்பந்த ஞானம்‌ அடியாக நாமும்‌ அவன்‌ விபூதி 
யில்‌ ஒருவனாய்ச்சேரி தல்‌ வேண்டும்‌ என்பது. நரம்‌ கடலில்‌ 
புக்க துரும்பு என இரண்டு தலையிலும்‌ நினைவின்‌ றி 
இருக்க, அத்துரும்பு திரைமேல்‌ திரையாகத்‌ தள்ளுண்டு 
கோந்து கரையில்‌ சேர்கன்றதைப்போன்று, நாமும்‌ ஐச 
வரிய அலையால்‌ தள்ளுறமாட்டோமா என்று கருதலாம்‌ 


ளவிடக்‌ கூட்ரததாக இருப்பினும்‌, அதனுள்‌ மீன்‌ 

லிய உயிரிகள்‌ தம்‌ விருப்ப்ப்ப்டிப்‌ புகலாமன்றோ? அது 

ன்று நாமும்‌ சம்பந்த ஞானம்‌ அடியாகக்‌ கட்டலாம்‌. 

பத்த ஞானம்‌ அற்ற துரும்பை யன்றோ கடல்‌ 

ரையிலே ஏறத்‌ தள்ளுகின்றது. ஆயின்‌, இந்தச்‌ சம்பந்த 

ஞானத்தைப்‌ பிறப்பித்தல்‌ ஆசாரியனுடைய செயலாக 
ரமைகின்றது. 


இங்ஙனம்‌ எம்பெருமானுக்கும்‌, நமக்கும்‌—ப்ரமான்‌ 
மாவுக்கும்‌ சீவான்மாவுக்கும்‌—உள்ள சம்மநீதம்‌ ஒன்பது 
வகைப்படும்‌. இந்த ஒன்பது வகை சம்பநீதங்களும்‌ 
வைண மந்திரங்களில்‌ மூன்றனுள்‌ ஒன்றாகிய திருமந்திரத்‌ 
தினுள்‌ பெறப்படுகின்றன்‌ என்பது வைணவ சமயக்‌ 
கோட்பாடு. “ஒம்‌ நமோ நாராயணாய” என்பது 
திருமந்திரம்‌. இதில்‌ “ஓம்‌”, “நமோ”, “நாராயணாய” என்று 
மூன்று பதங்கள்‌ அடங்கியுள்ளன. இவற்றுள்‌ முதற்‌ 
பதமாகிய பிரணவம்‌ ௮, .உ, ம என்ற மூன்று எழுத்து 
களைக்‌ கொண்டது. இவற்றுள்‌ அகாரம்‌ (1) தநீதை-- 
மகன்‌ (பிதா--புதீற, (2) காப்பாற்றப்‌ ப்டுப்வன்‌— 
காப்பவன்‌ (ரட்சிய---ரட்சக) என்ற சம்பந்தங்களைக்‌ கூறு 
கின்றது. அகாரம்‌, நாராயண பததீதின்‌ சுருக்கமாகும்‌. 
இவ்வகாரம்‌, *ஆய” என்னும்‌ நான்காம்‌ வேற்றுமையை 
(சதுர்த்தியை) இறுதியில்‌ பெற்றுள்ள “நாராயணாய” 
(நாராயண ஆய) என்னும்‌ பதத்தின்‌ சுருக்கமாகும்‌. 
ஆதலின்‌, நாராயண பததீதிலுள்ள வேற்றுமையுருபு இவ்‌ 
வகாரத்தில்‌ மறைந்து கிடக்கின்றது என்பதை ஊகித்தல்‌ 


8. திருமந்திரம்‌, துவயம்‌, சரம சுலோகம்‌ என்பன 
வைணவமந்திரங்கள்‌-—இவற்றின்‌ விளக்கத்தை பிள்ளையுலக 
அசிரியர்‌ அருளிய முட்சுபடி என்ற நூலில்‌ காண்க. டாக்டர்‌ 
ந. சுப்புரெட்டியாரின்‌ “முத்தி நெறி” என்ற நூலிலும்‌ இவை 
கடித வடிவில்‌ தெளிவாக விளக்கப்பெற்றுள்ளன , 


இறைவனுடன்‌ நமது உறவுகள்‌ 13 


வேண்டும்‌. இதனை -லுப்த ௪துரீத்தி' என்று கூறுவர்‌ 
வடமொழியாளர்‌. இந்த லுப்த சதுரீத்தியாகிய ஆய" 
என்பது (3) அடிமை ஆண்டான்‌ (சேஷ சேஷி) என்‌, 
அம்பந்தத்தைக்‌ கூறுகின்றது. உகாரம்‌ (4) க்‌ 
நாயகி : (பரிதிரு--ராரர்யா) சம்மந்தத்தைச்‌ சொல்லு 
கின்றது. மகாரம்‌ (5) அறிபவன்‌--அ றியப்படும்‌ பொருள்‌ 
(ஜ்ஞாதீறு]ஜ்ஞோய) என்ற சம்ப்ந்ததீதைக்‌ குறிப்பி 
கின்றது. நம்ஸ்ஸூ (6) சொத்து--சொத்துக்குரியவன்‌ 
(ஸ்வஸ்வாமி) என்ற சம்பந்தத்தை உரைக்கின்றது. நார 
ப்தம்‌ (7) உடல்‌-—உயிரையுடை யவன்‌ (சரீர சரீரி) சம்பந்‌ 

தத்தைக்‌ கூறுகன்றது. அயன பதம்‌ (8) தாங்குதெவன்‌— 
தாங்கப்ப்டும்‌ பொருள்‌ (ஆதார-—ஆதேய) சம்பந்ததீதைத்‌ 
தெரிவிக்கின்றது. ஆய ரதம்‌ (9) போகத்தை அனுபவிக்‌ 
நறெவன்‌-—யோகப்‌ பொருள்‌ (பேரக்‌ தீரு--போக்கியம்‌) 
என்ற சம்ப்ந்தத்தைச்‌ சொல்லுகின்றது. ஆக, திருமந்திரம்‌ 
இவ்வாறு அன்மாவுக்கும்‌ இறைவனுக்கும்‌ உள்ள ஒன்பது 
வித உறவுமுறைகளைக்‌ கூறிதீ தலைக்கட்டுகின்றது. ஓரி 
ஆன்மாவுக்கும்‌ மற்றோர்‌ ஆன்மாவிற்கும்‌ கர்மம்‌ காரண 
மாக நேரிடும்‌ *தந்தை— மகன்‌” போன்ற உறவுகள்‌ அக்‌ 
- கரிமத்தின்‌ தொடர்பு நீங்கும்போதெல்லாம்‌ மாறிவிடுதல்‌ 
போல்‌ நீங்காமல்‌, 


குறைவு ஒன்றும்‌ இல்லாத 
கோவிந்தா! உன்தன்னோடு 
உறவேல்‌ நமக்கு இங்கு 
ஒழிக்க ஒழியாது? 
என்று ஆண்டாள்‌ கூறுவதுபோல்‌, இந்த ஒன்பது வகை 
சம்பந்தங்கள்‌. என்றும்‌ அழியாதிருக்கும்‌. இந்த உறவு 
மூறைகளைப்‌ பிள்ளை உலக அசிரிடரி அருளியுள்ள 'நவவித 


9. திருப்‌, 28 


14 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


சம்பந்தம்‌” என்னும்‌ நூலில்‌ விரிவாக விளக்கப்பெற்‌ 
றுள்ளது. இந்த உறவு முறைகளை ஆழ்வார்‌ பாசுரங்‌ 
கவிலும்‌ காணலாம்‌. 


கண்ணன்‌ பாட்டு' என்றதொரு பகுதியில்‌ 28 யாடல்‌ 
கள்‌ உள்ளன. நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரப்ந்தத்துள்‌ 
பெரியாழ்வார்‌ அருளிச்‌ செய்த திருப்பாகரங்களின்‌ அநு 
சந்தானம்‌ இப்‌ பாடல்கள்‌ மு்ப்பதற்குப்‌ பாரதிக்குக்‌ 
கைகொடுத்து உதவியுள்ளது என்ற "வ. வெ. ௬. அய்யர்‌ 
கருதுவது”! முற்றிலும்‌ ஒப்புக்கொள்ளத்‌ தக்கதாகவே 
உள்ளது. இப்‌ பாட்டின்‌ முதற்ப்திப்பின்‌ முகவுரையில்‌ 
நெல்லையப்ப பிள்ளையவர்கள்‌ ““பாரதியாருக்குக்‌ கண்ண 
பிரான்மீதுள்ள அதிதீவிர பக்தி காரணமாக இநீநூலி 
லுள்ள பாடல்கள்‌ வெளியாயின” என்று கூறியிருப்ப 
திலும்‌ உண்மை இல்லாமல்‌ இல்லை. 


பெரியாழ்வாரின்‌ கவிதையின்‌ அழகு அவருடைய 
சமய வேட்கையிலிருந்தும்‌ ஆழ்ந்த பக்தியிலிருந்தும்‌ ஒளி 
பெற்றுள்ளது; இவர்தம்‌ பக்திச்‌ சுவை ஆழ்ந்த அநுபூதி 
நிலையைச்‌ சாரிந்தது. 


பொன்னைக்‌ கொண்டு உரைகல்மீதே 
நிறம்ளழ உரைத்தாற்போல 

உன்னைக்‌ கொண்டுஎன்‌ நாவகம்பால்‌ 
மாற்றின்றி உரைத்துக்‌ கொண்டேன்‌ 

உன்னைக்‌ கொண்டு என்னுள்வைத்தேன்‌ 
என்னையும்‌ உன்னில்‌ இட்டேன்‌ 22 


என்றும்‌, 

10. பதினெட்டு இரகசிய நூல்களில்‌ இஃது ஒன்று. 

11. கண்ணன்பாட்டு--இரண்டாம்‌ பதிப்பின்‌ 
முன்னுரை . 


12. பெரியா. திரு. 5, 4:5 


இறைவனுடன்‌ நமது உறவுகள்‌ 15 


உன்னுடைய விக்ரெமம்‌ 
ஒன்றுஒழியா மல்‌ எல்லாம்‌ 
என்னுடைய நெஞ்சகம்பால்‌ 
சுவர்வழி எழுதிக்கொண்டேன்‌'* 
(விக்ரெமம்‌ - வீரச்செயல்கள்‌.) 
என்றும்‌, 
பனிக்கடலில்‌ பள்ளிக்கோளைப்‌ 
பழகவிட்டு ஓடிவந்து, என்‌ 
மனக்கடலில்‌ வாழவல்ல 
மாயமணாள நம்பீ !14 
என்றும்‌ கூறுவதில்‌ இந்‌ நிலையைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, 
பாரதியின்‌ பக்திச்சுவை இந்நிலையைச்‌ சார்ந்ததல்ல; 
அவருடைய உணர்ச்சி கவிதை ஆற்றலினின்றும்‌ கனிந்‌ 
துள்ளது. இந்த இயலில்‌ தொடக்கத்தில்‌ குறிப்பிட்ட 
சம்பந்த ஞானம்‌ இவருக்கு வழிகாட்டியிருக்க வேண்டும்‌ 
என்று நினைக்கத்‌ தோன்றுகின்றது. தவிர, இஷ்ட 
தெய்வத்தை--வழிபடு கடவுளைப்‌--ப்ல்வேறு பரவனை 
களால்‌ வழிபடலாம்‌ என்று நம்‌ நாட்டு பக்திப்‌ பனுவல்கள்‌ 
கூறுகன்றன.ஆழ்வார்‌ பாகரங்களிலும்‌, எம்பெருமானைத்‌ 
தாய்‌, தந்தை, குரு, தெய்வம்‌ என்று பேசப்பெற்றிருப்‌ 
பதையும்‌ காணலாம்‌. பாரதியாரும்‌ இவற்றையெல்லாம்‌ 
 மனத்திற்கொண்டு கண்ணனைத்‌ தந்தையாகவும்‌ தாயாக 
வும்‌, தோழனாகவும்‌, சடனாகவும்‌, அரசனாகவும்‌, காதலி 
யாகவும்‌, காதலனாகவும்‌, சற்குருவாகவும்‌, தெய்வமாகவும்‌ 
பாவித்துப்‌ பாடியுள்ளார்‌ என்று கூறுவதில்‌ இருவேறு 
கருத்திற்கு இடம்‌ இல்லை. இனி வரும்‌ இயல்களில்‌ இப்‌ 
பாடல்களை ஆராய்வோம்‌. ஒரு சில பாடல்களில்‌ வட 
மொழி இலக்கணத்தை யொட்டி ரஸம்‌ (சுவை) பற்றிய 
குறிப்புகள்‌ உள்ளன. இக்‌ குறிப்புகளையும்‌ விளக்குவோம்‌. 
13, மேலது 5. 46. 
கீ. மேலது ல. 4:9 


இயல்‌---3 
ரஸத்தைப்பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ 


உலகப்‌ பொருள்களைக்‌ காண்பது ஒரு நிலை; அவற்‌ 
றைக்‌ கண்டு இன்புறுவது மற்றொரு நிலை. ஓவ்வொரு 
வரும்‌ பொருள்களைக்‌ கண்டு மகிழ்வ தற்கும்‌, மகிழாது 
இருப்பதற்கும்‌ அவரவருடைய மன நிலையே காரண 
த மனத்தின்‌ போக்கும்‌ ஒரு நிலையிலிருப்பதில்லை. 
அஃது இன்பமுற்றிருக்கும்போது உலகமே இன்பமய 
மாகத்‌ தோன்றும்‌; துன்பமுற்றிருக்கும்பொழுது உலகம்‌ 
துன்பமயமாகக்‌ காட்சியளிக்கும்‌. ஆனால்‌ மனம்‌ இன்பத்‌ 
திலும்‌ துன்பத்திலும்‌ நிலைத்திருப்ப்தில்லை! அது 
பொருள்களின்‌ நிலையைப்‌ புறக்கணித்து இன்ப துன்பங்‌ 
களை அநுபவிக்கின்றது. இவ்வாறு மனம்‌ தொன்று 
தொட்டு எத்தனையோ பொருள்களை அநுபவித்திருக்‌ 
தின்றது; மனம்‌ அப்பொருள்களை அறுயவிக்கின்ற 
பொழுது அஃது அநுபவித்தவாறு அப்பொருள்கள்‌ தமது 
உருவத்தை நம்‌ மனத்தில்‌ செதுக்கிவிட்டுப்‌ போகின்றன. 
பிறகு மனம்‌ மீண்டும்‌ அப்‌ பொருள்களைக்‌ கரன நேரிடுங்‌ 
கால்‌ அவை முன்‌ அநுபவித்த--ககம்‌ அல்லது துக்கம்‌ 
உணர்ச்சியைத்‌ தட்டி எழுப்புகின்றன. இவ்வாறு மன தீதில்‌ 
செதுக்குண்டிருக்கும்‌ உணர்ச்சியைத்தான்‌ அறிஞர்கள்‌ 
வாஸனை என்று கூறுகின்றனர்‌. வெளியில்‌ பொருள்களைக்‌ 
காணும்பொழுது உள்ளே உறங்கிக்‌ கடக்கும்‌ அப்‌ றொருள்‌ 


ரஸத்தைப்‌ பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ ம்‌ 


களைப்‌ பற்றிய வாஸனை மலருகின்றது. அவ்‌ வாஸனைக்‌ 
கேற்றவாறு நாம்‌ உலகப்‌ பொருள்களை நல்லவை என்றும்‌ 
தீயவை என்றும்‌ கொள்ளுகின்றோம்‌. பத்க்‌ க்கள்‌ 
இன்பமாக உணரும்‌ நிலை மனத்திற்குக்‌ கிட்டிவி 
அது பெறற்கரிய பேறாகும்‌. அநி ந்வைகொண்ட. மனம்‌ 
வாய்க்கப்‌ பெற்றவனே கவிஞன்‌. யரவற்றையும்‌ ரஸமாய்க்‌ 
கண்டு உணரும்‌ உள்ளத்தை யுடையவனே இறந்த . கவிஞன்‌ 


என்பது அறிஞர்‌ கருத்தாகும்‌. 


இறையநுபவதீதிற்கு அடுத்த நிலையில்‌ வைத்‌ 
தெண்ணக்கூடியது இலக்கியச்‌ சுவையாகும்‌. ஜிலக்கியச்‌ 
சுவையில்‌ ஈடுபட்டு மனத்தை அதில்‌ பறிகொடுத்த புலவர்‌ 


இருத்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌; இமையோர்‌ 
விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌ 
என்று பேசுகின்றார்‌. தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ தமிழ்‌ 
இலக்கியத்‌ தேனை மாந்திய பாவேந்தர்‌, 


கன்னம்‌. 
பொருள்‌ தரும்‌ தமிழே நீஓர்‌ 
பூக்காடு; நானோர்‌ தும்பி 


என்று தம்‌ அநுபவ தீதை வெளியிடுின்‌ pth. 


நாம்‌ ஆழ்ந்து சிந்தித்தால்‌ “சுவை” (ரஸம்‌) என்பது ஒரு 
பூதிய கருத்தன்று என்பது தெளிவாகும்‌. வண்ணப்படதீ 
தில்‌ வரையப்பெற்ற பன்றி ஒன்று சேற்றில்‌ மூழ்கி வெளி 
யேறிய தோற்றத்தை அப்ப்டியே ஓவியர்‌ காட்டுவதாக 
வைத்துக்கொள்வோம்‌. அதைதப்‌ பாரிக்கும்‌ நாம்‌ 


7. தமிழ்விடு தூது--கண்ணி-15 1. 
2. அழகின்‌ சரிப்பு--தமிழ்‌--செய்‌. 10 
க. பா. ஆதி 


18 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


தனையே பன்முறை உற்று நோக்கி ஒருவித இன்பத்தை 
அக்‌ அல்லவா? அயினும்‌, பன்றி ஒன்று சேற்றில்‌ 
புரண்டு எழுந்து, சேறும்‌ அழுக்குமாக நம்‌ எதிரில்‌ 
தோன்‌ இனால்‌ நாம்‌ அக்காட்சியைக்‌ கண்டு இன்பம்‌ அடை, 
கஇன்றோமா? இல்லையன்றேர? சில சமயம்‌ அக்காட்சியைக்‌ 
காணவும்‌ சகியாமல்‌ அருவருப்புடன்‌ முகதீதைக்கூட வேறு 
பக்கமாகத்‌ இருப்பிக்‌ கொள்ளுகின்றோமன்றோ? அதுவும்‌ 
சேற்று நாற்றமும்‌ வீசத்ததொடங்கினால்‌ சொல்ல வேண்டி 
யதில்லை. இதிலிருந்து பெறப்படும்‌ உண்மை என்ன? கலை 
நமக்கு ஊட்டுவது ஓர்‌ இன்ப உணர்ச்சியின்‌ விளைவு 
என்பதை நாம்‌ . அறிகின்றோ மன்றோ? இதனையே 
இலக்கண நூலார்‌ 'சுவை” (ரஸம்‌) என்று பெயரிட்டுள்ளனர்‌. 
சுவையை ஒன்பது வகையாகப்‌ பிரித்தும்‌ காட்டி 
யுள்ளனர்‌. *ஈவரஸம்‌* என்று பேசப்படுவதை நாம்‌ கேள்வி 
யூற்றிருக்கின்றோ மல்லவா? இந்த ஒன்பதிலும்‌ அவரிகள்‌ 
எல்லாவித உணர்ச்சிகளின்‌ விளைவுகளையுமே அடக்கி. 
யிருப்பதுதான்‌ வியப்பினும்‌ வியப்பாகும்‌. நம்மவர்கட்கு. 
இதில்‌ சிறிதேனும்‌ சிரமம்‌ இல்லை. ஏனெனில்‌, இசையினை 
ஏழே சுரத்தின்‌ சேர்க்கையாக உணரித்திய அதிசயத்தை 
எந்த நாட்டில்‌ காணமுடியும்‌? 
பாரதியார்‌ கண்ணன்‌ பாட்டின்‌ சிலவற்றில்‌ ரஸங்‌ 
களைப்பற்றிய குறிப்புகள்‌ தந்துள்ளார்‌. இவர்‌ இக்குறிப்பு 
களை வடநூலார்‌ கொள்கையினை யொட்டித்‌ தந்துள்‌ 
ளார்போல்‌ தோன்றுகின்றது. அவர்‌ பாடல்கள்‌ அனைத்‌. 
தையும்‌ ஆழ்த்து கற்றால்‌ சங்க இலக்கியங்களையோ, 
தொல்காப்பியத்தையோ எங்கும்‌ குறிப்பிட்டதாகத்‌ 
தெரியவில்லை. காசியில்‌ வாழ்ந்த காலத்துப்‌ பாரதியார்‌ 
வடமொழியை ஆழ்ந்து கற்றிருத்தல்‌ வேண்டும்‌, 
வடமொழி இலக்கியங்களை நன்கு கவைத்திருத்தல்‌; 
வேண்‌ டும்‌. ஆகவே, ரஸம்‌ பற்றி அவர்‌ தந்துள்ள ப குறிப்பு 


ரசத்தைப்‌ பற்றி ஒரு று வி 


களைச்‌ சரிவரதீ தெரிந்துகொள்ளவேண்டுமாயின்‌, ற 
பற்றி வடமொழி இலக்கண நூலாரின்‌ கருத்துக்‌ 
ஓரளவு அறிந்துகொள்ளவேண்டும்‌. எனவே, அவ்வி 
கணப்படி ச௬ுவைகளின்‌ இயல்பையும்‌ அவை உண்‌, 
முறையினையும்‌ விளக்குவேன்‌. 


மக்கள்‌ உள்ளத்தில்‌ ஒவ்வொருகால்‌ எமும்‌ உளவேறு 
பாடு பாவம்‌ எனப்படும்‌. பாவங்களுள்‌ சில . நிலைபெற்‌ 
றிருக்கும்‌. பல சிறிது நேரம்‌ நின்று மறையும்‌. தனக்கு 
ஒற்றுமையுடையனவும்‌ வேற்றுமையுடையனவுமான பிற 
பாவங்களால்‌ கேடுறாமல்‌” ரஸமாடச்‌ சமையும்‌ அளவும்‌ 
நிலை நிற்கும்‌ பாவம்‌ ஸ்தாயி பாவம்‌ (நிலையான பாவம்‌) 
எனப்படும்‌. அது காதல்‌, சோகம்‌ முதலாக ஒன்பது 
வகைப்படும்‌. அதனைப்‌ பின்னர்‌ விளக்குவேன்‌. உலயெ 
லில்‌ உண்டாகும்‌ காதல்‌ முதலியவற்றிற்குக்‌ கரரணமாயும்‌ ப 
காரியமாயும்‌ துணைக்காரணமாயும்‌ இருப்பவை 
கவிஞனின்‌ வாக்கிலும்‌ நடிகனின்‌ அபிநயத்தினும்‌ ௮ றிவிக 
கப்படும்போது, முறையே விபாவம்‌ (நன்கு தோன்றச்‌ 
செய்வது) என்றும்‌, அனுபாவம்‌ (விபாவத்துடன்‌ இயைத்‌ 
துள்ளது) என்றும்‌, சஞ்சாரி பாவம்‌ (துணை செய்யும்‌ 


3. ஓற்றுமையுடைய பாவத்தால்‌ கேடுறாமல்‌ நிலைபெறு 
தலாவது ; ஓர்‌ அழகிய மாதினைக்‌ கண்டு அவளிடம்‌ காதல்‌ 
கொண்டானொருவன்‌, பின்னர்‌ அவளைவிட அழகனை 
யுடைய வேறொரு மாதினைக்‌ காணும்போது பின்னவள்‌ 
பால்‌ காதல்‌ செலுத்தாமல்‌, முன்னைய மாதின்‌ நினைவுண்‌ 
டாகி, அவள்பால்‌ காதல்‌ கொள்வது. வேற்றுமையுடைய 
பாவத்தால்‌ கேடுறாமல்‌ நிலைபெறுதலாவது: ஒரு மகள்பால்‌ 
காதலித்தான்‌ ஒருவன்‌ பின்னர்‌ இளமகள்‌ ஒருத்தியின்‌ சாவு, 
பிரிவு முதலியவற்றைக்‌ கண்டவிடத்தும்‌ “காயமே இது 
பொய்யடா, காற்றடைத்த பையடா” என்றவாறு அவற்‌ 
றால்‌ சோகமும்‌ வெறுப்பும்‌ உண்டாகி முன்‌ காதலிக்கப்‌ 
பெற்றவளிடத்து முன்னைய காதல்‌ கெடாதிருப்பது. 


ல்‌ கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


உணர்வுகள்‌--இது நிலை பேறில்லாத பாவம்‌) என்றும்‌ 
வழங்கப்‌ பெறும்‌. அஃதாவது: 


காரணம்‌--விபாவம்‌ 
காரியம்‌--அனுபாவம்‌ 
துணைக்காரியம்‌--சஞ்சாரிபாவம்‌ 


என்று வழங்கும்‌. இந்த விபாவ அனுபாவங்களால்‌ 
வெளிப்படுகின்ற ஸ்தாயி பாவமே ரஸம்‌ அல்லது சுவை 
எனப்‌ பெயரீ பெறும்‌. 


மேற்கூறிய விபாவம்‌ இருவகைப்படும்‌. அவை 
அலம்பன விபாவம்‌* என்றும்‌, 'உத்தரன விபாவம்‌?* 
என்றும்‌ பெயர்களைப்‌ பெறும்‌. ஒருவரின்‌ காதல்‌ முதலிய 
உள்ள நிகழ்ச்சிக்கு எப்பொருளின்‌ சார்பு காரணமோ அப்‌ 
பொருள்‌ அதற்கு *ஆலம்பனம்‌” எனப்படும்‌. எவ்வாறெனின்‌ 
தலைவியின்‌ உள்ளத்துள்ள காதலுக்குத்‌ தலைவனும்‌, 
தலைவனின்‌ உள்ளத்துள்ள காதலுக்குத்‌ தலைவியும்‌ 
*அலம்பன விபாவம்‌” ஆகும்‌. அங்ஙனமே, தலைவியின்‌ 
உள்ளத்துள்ள சோகத்திற்குத்‌ தலைவனின்‌ மரணமும்‌ 
தலைவனின்‌ உள்ளத்துள்ள சோகத்திற்குத்‌ தலைவியின்‌ 
மரணமும்‌, “ஆலம்பன விபாவம்‌' ஆகும்‌ என அறிதல்‌ 
வேண்டும்‌. மேற்கூறியவாறு தோன்‌ றிய காதல்‌ முதலிய 
வற்றை வளர்த்து விளங்கச்‌ செய்வது “உத்தீபன விபாவம்‌” 
எனப்படும்‌. அவர்களுடைய உருவின்‌ சிறப்பு, குணநலன்‌, 
செயல்‌, அணிகலன்‌ முதலியனவும்‌, தென்றல்‌, நிலா, 
கடலொலி முதலியனவும்‌ *உத்தீபன விபாவம்‌” ஆகும்‌. 


4, ஆலம்பன விபாவம்‌; ஆலம்பனம்‌ - பற்றுக்கோடு; 
விபாவம்‌ - தூண்டல்‌; அதாவது, பற்றுக்கோடாய தூண்டல்‌. 
5, உத்தபன விபாவம்‌ : உத்தீபனம்‌ - கிளர்த்தல்‌; 
விபாவம்‌ - தூண்டல்‌; அதாவது, கிளர்த்தும்‌ தூண்டல்‌. 


ரஸத்தைப்பற்றி ஒரு று விளக்கம்‌ 21 


இவற்றையே தொல்காப்பியரி செல்வம்‌, புலன்‌, புணர்வு, 
விளையாட்டு முதலியனவாகக்‌ குறிப்பிடுவர்‌. 


இனி, காரியமாகிய அனுபாவமும்‌ ணத வகைப்‌ 
படும்‌. ஒன்று அகத்தது: மற்றொன்று புறத்தது பணச்‌ 
கத்த சார்ந்தனவாகிய ர ம ரளயம்‌ 
முதலியவை முதற்‌ அண்டக்‌ ன பத்த அவை சாத்விக 
பாவம்‌ எனப்படும்‌." கடைக்கண்‌ நோக்குதல்‌ திய ட செய்‌ 
கைகள்‌ இரண்டாம்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவை. காதல்‌ முதலிய 
ஸ்தாயி பாவங்களைத்‌ துணைக்‌ காரணமாய்‌ நின்று 
வளர்க்கின்ற நலிவு, நினைவு, விரைவு முதலியன எஞ்சாமி 
பாவம்‌ எனப்படும்‌; இதனை வியபிசாரி பாவம்‌ என்று கூறு 
தலும்‌ உண்டு. இஃது அரசனைப்‌ பின்தொடரும்‌ ஏவலரி 


6. மெய்ப்‌ - நூற்பா 3 முதல்‌ 11 முடிய நந்நான்காகப்‌ 
பிரித்துக்‌ கூறியவை. ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ கூறும்‌ 
முதற்பொருளும்‌ கருப்பொருளும்‌ உத்துபன விபாவம்‌ ஆகும்‌. 


இவை வரும்‌. சங்கப்பாடல்களை நோக்க இதனை அறிய 
லாம்‌. 


.... 7. இது எட்டுவகைப்படும்‌ : 1. ஸ்தம்பம்‌ - செயலற்று 
நிற்றல்‌; 2. பிரளயம்‌ - மூர்ச்சித்தல்‌; 3. ரோமாஞ்சம்‌ - 
மயிர்க்கூச் செறி தல்‌ ; கீ. சுவேதும்‌ - வியர்த்தல்‌; 
58. வைவர்ண்யம்‌ - - நிறமாற்றம்‌; 6. வேபது - உடல்‌ 
நடுக்கம்‌; 7. அஸ்ரு . கண்ணீர்‌ உகுத்தல்‌; 8, வைஸ்வர்யம்‌ - 
குரல்‌ மாறுபாடு. 


இத்த மெய்க்குறிகளை விறல்‌ அல்லது சத்துவம்‌ என்று 
வழங்குவர்‌ இலக்கண நூலார்‌. இது பத்துவகைப்படும்‌. அவை 
மெய்ம்மயிர்சிலிர்த்தல்‌, கண்ணீர்‌ வார்தல்‌, நடுக்கமெய்தல்‌, 
வியர்த்தல்‌, தேற்றம்‌, களித்தல்‌, விழித்தல்‌, வெதும்பல்‌, 
சாக்காடு, குரல்‌ சிதைவு என்பவனாகும்‌. அவ்விறல்‌ சுவை 
களிலே மனக்குறிப்பு உளதாயவழி உடம்பிலே தோற்றும்‌; 
உடம்பினும்‌ முகத்து மிகத்தோற்றும்‌; முகத்தின்‌ மிகத்‌ 
தோற்றும்‌ கண்களில்‌; கண்ணின்‌ மிகத்தோற்றும்‌ கண்ணின்‌ 
கடையகத்து. இவை எட்டென்பது வடநூலார்‌ மதம்‌, 
(சிலப்‌, பக்‌ 84. ௨, வே. சா. அய்யர்‌ பதிப்பு). 


க்வி கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


போலவும்‌, கடலில்‌ பிறக்கும்‌ அலைகள்‌ போலவும்‌ ஸ்தாயி 
பாவங்களைப்‌ புலப்படுதீதி நிற்கும்‌. தொல்காப்பியரி கூறும்‌ 
புதுமுகம்‌ புரிதல்‌” முதலியனவும்‌, கூறைவிரித்தல்‌? முதலிய 
வும்‌ அனுபாவம்‌ என்ற வகையினுள்‌ அடங்கும்‌. 

ஒரு நாடகம்‌ நடிக்கும்போது அவையிலுள்ளோரீ 
தலைவன்‌ சலைவியரின்‌ செயல்கள்‌ யாவற்றையும்‌ கண்டு 

களித்து மெய்மறந்து அனநீதக்‌ கண்ணீர்‌ பெருக்குவரி. 

அதற்குக்‌ காரணம்‌ அவையோரி அந்த நடிப்பில்‌ உண்டான 
சுவையை உணரீந்ததனால்‌ ஆகும்‌ என்பது அறியத்தக்க து. 
அவ்வாறே கவிஞன்‌ ஒருவன்‌ தன்‌ காவியத்தில்‌ தலைவ 
துலைவியரை வருணிக்க, அவற்றை உணர்ந்து படிப்போர்‌ 
சுவையை உட்கொண்டு மூழ்வர்‌,. அகவே, சுவையை 
அநுபவிக்க விபாவம்‌, அனுபாவம்‌, முதலியன இன்‌ நியமை 
யாதவை என்பது பெறப்படுகிறது. | 

இவ்வாறு தோன்‌ றி, தெளிவாக, வளர்ந்து வருகின்ற 
காதல்‌ முதலிய பாவங்கட்கு நல்லறிஞர்‌ உள்ளத்தில்‌ உண்‌ 
டாகும்‌ பிரதி பிம்ப்மே “ரஸம்‌” அல்லது “சுவை” என்று 
கொள்ளல்‌ வேண்டும்‌. தூய வெண்ணிறத்தனவாகிய 
ஞாயிற்றின்‌ கதிர்கள்‌ செந்நிறக்‌ கண்ணாடியில்‌ 
படும்போது அவற்றிற்குச்‌ செந்நிறம்‌ உண்டாதல்போன்று 
காரணம்‌ முதலியவற்றிற்கும்‌ காதல்‌ முதலியவற்றிற்கும்‌ 
பிரதிபலிக்கச்‌ செய்யும்‌ பொருளின்‌ தன்மையை அனுசரித்‌ 
துச்‌ சில சிறப்பான வேறுபாடுகள்‌. உண்டாகின்றன 
அதனால்‌ காரணம்‌ முதலியவை விபாவம்‌ முதலான நிலை 
யில்‌ இன்ன மனிதர்‌, இன்ன நேரம்‌, இன்ன இடம்‌ இவை 
போன்ற சிறப்பியல்புகளை விட்டுப்‌ பொதுவாய வடிவில்‌ 
அமைகின்றன. அவ்வாறே ஸ்தாயி பாவங்களுள்‌ சோகம்‌ 


பக்கத்‌ 


8. மெய்ப்‌. நூற்‌. 18. 
9. டே நூற்‌ 14, 


ரஸத்தைப்பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ 23 


இளிவரல்‌ முதலிய மாறுபட்ட 
அனுகூல பாவங்களாக அமைூன்றன. 
கருணம்‌ (சோகத்தால்‌ உண்டாவது) பீபத்ஸம்‌ (இழிவர 
லால்‌ உண்டாவது) முதலிய ரஸங்களிலும்‌ நமக்குச்‌ சுவை 
யும்‌ ஈடுபாடும்‌ உண்டாகின்றன. மகாகவி நீலகண்‌ 
இட்சிதர்‌ “நிர்வேதம்‌ (விரக்தி), பயம்‌, சோகம்‌, ஜுகுப்ஸை 
(அருவருப்பு) வ ர பன்ர மாந்த ரஸத்‌ 
தன்மையன அகின்றை ப என்று மீ நியிருப்பது ண்‌ 
அறியத்தக்கது. 


நல்லறிவாளன்‌ தன்‌ தூய உள்ளத்தில்‌ இந்த விபாவம்‌ 
முதலியவைகளை மீட்டும்‌ மீட்டும்‌ நினைக்கும்‌ eS 
குச்‌ சுவைத்தல்‌ (சர்வணம்‌) என்று பெயர்‌. இ று 
சுவைக்கும்‌ நிலையில்‌ கரும்பின்‌ துண்டிலிருந்து. இனிப்புச்‌ 
சுவை உண்டாதல்‌ போன்று விபாவம்‌ முதலியவற்றிலிறாந்து 
சிருங்காரம்‌ முதலிய ரஸங்கள்‌ தோன்றுகின்றன. காதல்‌. 
மூ தலிய உளவேறுபாடுகள்‌ நல்ல ப ப 
ஆதிகாலம்‌ முதலே வாஸ்னா ரூபமாய்‌ படிந்துள்ளன. 
அவற்றை விபாவம்‌ முதலியன எழுப்பிவிடுகின்றன. என்‌ 
போலவோ எனின்‌, பொருள்களில்‌ அமை ந்து கிடக்கின்ற 
நிலையியல்‌ மின்சாரத்தை (Statical electricity) தேய்த்‌ 
தல்‌ வெளிப்படுத்துவது போல என்று கூறலாம்‌. இவ்‌ 
விபாவம்‌ முதலியவை ஒருங்கு சேர்ந்து உண்டான இறைப்‌ 
பியல்‌ செயலால்‌ பூர்வ வாஸனைக்கு எழுச்சி வருவதனோடு 
உள்ளம்‌ இராஜஸ, தாமஸ குணங்கள்‌ அகலப்பெற்று, சத்த. 
சத்துவமாய்ச்‌ சமைகின்றது. ஆன்மா அஞ்ஞானத்‌ இரை 
யினின்று நீங்கச்‌ சித்பிரகா௪ ஆனந்த ரூபமாய்‌ விளங்கு 
கின்றது. இத்தகைய சத்துவ நிலை அடைந்த உள்ளத்‌ 
திற்கு இத்தகைய ஆத்தும காட்சியாய்ப்‌ பொருளாகின்ற 
அநாதி வாஸனா ரூபமரகிய காதல்‌ முதலிய பாவமே ரஸம்‌ 
என்று அறுதியிடப்‌ பெற்றுள்ளது. 


திக்‌ கண்ணன்‌ பாடட்டுத்திறன்‌ 


feu : நம்முடைய . பேச்சும்‌ எழுதீதும்‌ 
உணர்ச்சியுடன்‌ ர று விடுகின்றன. ஆகவே, ரஸத்தைப்‌ 
ன எட ள்‌... இயலாததாகின்றது. சுவை நிறைந்த 
மாம்பழத்தைத்‌ தின்ற ஒருவன்‌ அதன்‌ சுவையைப்பற்றிப்‌ 
பலவாறு வருணிக்கலாம்‌. அனால்‌ அதன்‌ சுவையை 
அவன்‌ பிறரால்‌, உணரும்படி செய்தல்‌ இயலாது. பிறரும்‌ 
அம்‌ மாம்பழத்தைத்‌ தின்று சுவைத்தாலன்றி, அதன்‌ 
கவையை உணரமுடியாது. ரஸமும்‌ அந்த வகையைக்‌ 
சார்ந்ததாகவே கொள்ளவேண்டும்‌. ரஸம்‌ ஒருவருடைய 
அநுபவம்‌. அதைப்‌ பிறருக்கு எடுத்துக்‌ கூற எவராலும்‌ 
இயலாது, எனவே, சுவை இலக்கண நூலார்‌ ரஸநிலையை 
வைத்துக்கொண்டு அதனை வகுத்துக்காட்ட முற்படாமல்‌ 
ரஸத்திற்கு முன்னிலையாகின்ற உணர்ச்சிகளை வைத்து 
ரஸங்களையும்‌ பாகுபாடு செய்தனர்‌. நம்‌ மனத்தில்‌ 
. தோன்றக்கூடிய எண்ணற்ற உணர்ச்சிகளை ஒன்பதாகப்‌ 
_ பிரித்துள்ளனர்‌; அனைத்தும்‌ இந்த ஒன்பது பிரிவுக்‌ 
. குள்ளேயே அடங்கும்‌ என்பது அவர்கள்‌ கருத்தாகும்‌. 
இந்த ஒன்பதிற்குப்‌ புறம்பான மனநிலையே இல்லை 
என்பது அவர்கள்‌ துணிவு. உலகப்பொருள்கள்‌ எந்தவித 
மான மனோபாவங்களை எழுப்பினாலும்‌ அவற்றை இந்த 
ஒன்பதுக்குள்‌ ஒன்றாகவே பாகுபாடு செய்துவிடலாம்‌. 
இந்த ஒன்பது சுவைகட்கும்‌ அவர்கள்‌ தனித்தனியே 
பெயரிட்டுள்ளனர்‌. அவை: 


வடமொழி தமிழ்‌ 
1. இருங்காரம்‌ உவகை 
2. கருணம்‌ அமுகை 
3. வீரம்‌ பெரு மிதம்‌ 
4, ரெளத்திரம்‌ வெகுளி 
56. ஹாஸ்யம்‌ நகை 


6. யயானகம்‌ அச்சம்‌ 


ரஸத்தைப்பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ 25 


7. பீபத்ஸம்‌ இழிவரல்‌ 
8. ௮ ற்பு கும்‌ மருட்கை 
9. சாந்தம்‌ (நடுவு நிலை) 


என்பனவாகும்‌. இவற்றுள்‌ சாந்த ரஸம்‌ உலகியலின்‌ 
நீங்கினார்‌ பெற்றியாகலின்‌ அதனை யொழித்து ஏனைய 
எட்டனையுமே பரதமுனிவர்‌ தமது நூலில்‌ கூ யுள்ளார்‌. 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனாரும்‌ எண்‌" சுவைகளையே 
மொரழிந்துள்ளார்‌. 

ரஸம்‌ சமையும்‌ முறை : வடமொழியாளர்‌ கருத்துப்படி 
ரஸம்‌ சமையும்‌ முறையை விளக்குவேன்‌. மேற்கூறிய 
ஒன்பது ரஸங்களும்‌ ஒன்பது ஸ்தாயி பாவத்தால்‌ சமை 
கின்றன. 


1. சிருங்காரத்திற்கு ஸ்தாயி ரதி (காதல்‌) 


பாவம்‌ 
2. கருணத்திற்கு < சோகம்‌ 
3. வீரத்திற்கு ட்‌ உற்சாகம்‌ 
4. ரெளத்திரத்திற்கு 2?” குரோதம்‌ 
5. ஹாஸ்யத்திற்கு டு ஹாஸ்யம்‌ (நகை) 
6. பயானகத்திற்கு யூ பயம்‌ 
7... பீபத்ஸத்திற்கு ப்‌ ஜுகுப்ஸை 
| (அருவருப்பு) 
8. அற்புததீதிற்கு 5 விஸ்மயம்‌ (வியப்பு) 
2. சாந்தத்திற்கு 1 நிர்வேதம்‌ (விரக்தி) 


இந்‌ நிலைபெற்ற பாவமே ரஸமாகும்‌. உணர்ச்சிப்‌ 
பெருக்கால்‌ உள்ளம்‌ பூரித்து, மனம்‌ அசைவற்று நிற்கும்‌ 
போது அதில்‌ ஆன்மா தெளிவாகப்‌ பிரகாடிக்கின்றது. 
உடனே மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. உள்ளம்‌ 
உணர்ச்சி ததும்பிப்‌ பூரித்து நிற்கும்‌ நிலையில்‌ இன்பம்‌ 
பிறக்கும்‌ என்பதற்கு வால்மீ முனிவரின்‌ வாழ்க்கையில்‌ 


26 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


நிகழ்நீத நிகழ்ச்சி இறந்ததோர்‌ எடுத்துக்‌ காட்டாகும்‌. 
அப்பொழுதுதான்‌ இராமாயணத்தின்‌ மூல சுலோகமும்‌ 
பிறந்ததாக வரலாறு. அந்த வரலாறு இதுதான்‌; மிதுனங்‌ 
களான கிரவுஞ்சப்பறவைகளுள்‌ பெண்‌ பறவையின்‌ பிரிவு 
தனக்கு த்க்‌ அதப்‌ என்று எப்பொழுதும்‌ அஞ்சும்‌ 
இயல்புடைய அண்‌ பறவையை வேடன்‌ அம்பினால்‌ 
என்‌ கீழே தள்ளிவிட்டான்‌. அது குருதியில்‌ தோய்ந்து 
மண்ணில்‌ பரிதவிக்கும்‌ நிலை கல்நெஞ்சத்தையும்‌ 
உருக்கும்‌ தன்மையது. இந்‌ நிலையைப்‌ பெண்பறவை கண்‌ 
ணுற்றது. அதன்‌ சிறு உள்ளம்‌ அதீ துயரத்தை எவ்வாறு 
தாங்கும்‌? அது தன்‌ துணைவனின்‌ பிரிவினைதீ தாங்க 
முடியாமல்‌ கதறியது. துடித்துத்‌ தவித்துப்‌ புலம்பும்‌ 
காட்சியை முனிவர்‌ கண்டார்‌. துக்கத்தால்‌ மனம்‌ நிரம்பி 
அசைவற்று நின்றது, சோகம்‌ அவரை ஆட்கொண்டு 
விட்டது. இந்நிலையில்‌ அவரது ஆன்மா பளிச்சென்று 
தெரிந்தது. உடனே துன்ப வேகமெல்லாம்‌ இன்பப்‌ 
- பெருக்கரய்‌ மாறிவிட்டது. அது கருண ரஸமாய்ப்‌ பரிண 

_மித்தது. இந்நிலையில்‌ முனிவர்‌ தம்மை மறந்து நின்றார்‌. 
பிறகு விழித்துக்கொண்டபொமுது, மனதீதுண்டான 
சோகம்‌ ஒரு சுலோகமாக, அளவற்ற இன்பத்தின்‌ மணம்‌ 
கமழ, வெளிக்கிளம்பி வந்தது. அதுவே கவிதா தேவியின்‌ 
அருணோதயம்‌, சுலோகத்தின்‌ பொருள்‌ இது: “வேடனே, 
மிதுனங்களான ரெவுஞ்சப்‌ பறவைகளுள்‌ காம மோகங்‌ 
கொண்ட அணினைக்‌ கொன்றமையால்‌ பல நாள்‌ இவ்‌ 
வுலகில்‌ நீ நிலைத்திராய்‌” என்பது. இங்கு அடித்துக்‌ 
கொல்லப்பெற்ற ஆண்‌ பறவை ஆலம்பன விபாவம்‌; பெண்‌ 
பறவையின்‌ கதறுகை உத்தீபன விபாவம்‌; சோகம்‌ ஸ்தாயி 
பாவம்‌; உணரப்படும்‌ சுவை கருணம்‌ ஆகும்‌. முனிவர்‌ 
துக்ககரமான நிகழ்ச்சியை ஏற்றிருப்பாராயின்‌, அவரது 
வாயினின்று கவிதை வெளிவராது என்பது திண்ணம்‌, 


ரஸத்தைப்பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ 27 


கவிதை ஆனந்தக்‌ களிப்படைத்‌ த உள்ளத்திலே உரு 
வெடுக்கும்‌ என்பதை நாம்‌ நன்கு அறிவோம்‌. 


ரஸங்களின்‌ பரிணாமம்‌ : இதுபற்றி அறிஞர்களில யே 
கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. மேற்கூறிய ஒன்பது 
சுவைகளுள்‌ கருணம்‌ ஒன்றுதான்‌ பல்வேறு ட்‌ 
பரிணமிக்கின்றது என்பர்‌ ஒரு சாரார்‌. அவர்கள்‌ கூறுவது: 
 கருணம்‌ ஒன்றுதான்‌ உலகின்‌ அடிப்படை உண்மை நிலை 
யில்‌ அடங்கிக்‌ இடக்கின்றது. ஆன்மாவும்‌ உலகும்‌ பின்னிக்‌ 
-இடக்கன்றன. ஆன்மாவின்‌ கூறு இன்பமாகவும்‌, உலகின்‌ 
கூறு துன்பமாகவும்‌ உள்ளன. மனத்தின்‌ உருக்கம்‌ மட்டி 
லும்‌ இல்லாவிடில்‌, அங்கு ரஸத்திற்கே இடம்‌ இல்லை. 
உருக்கம்‌ கருணத்தில்தான்‌ தலையெடுக்கும்‌; ஆதலின்‌ 
கருணமே இறந்த ரஸம்‌, ஆகவே, ஏதாவது ரஸம்‌ 
நமது அநுபவத்தில்‌ தோற்ற மளிக்க வேண்டு 


.. மானால்‌, நம்‌ மனம்‌ உருகவேண்டும்‌. மனத்தை 


உருக வைக்கும்‌ சாதனத்தையே கருணத்தின்‌ உறுப்‌ 
பாக நாம்‌ ஏற்கின்றோம்‌. ஆகவே, கருணம்‌ ஒன்று 
தான்‌ ரஸம்‌ என்றும்‌, அது பற்பல காரணங்களின்‌ சேர்க்‌ 
கையால்‌ பல்வேறு ரஸங்களாகக்‌ காட்சி அளிக்கலாம்‌ 
என்றும்‌ பவபூதி என்ற வடமொழிக்‌ கவிஞரி தம்‌ உத்தர 
ராம சரிதம்‌ என்னும்‌ நாடகத்தில்‌ குறிப்பிடுவர்‌. மற்றொரு 
சாரார்‌ சிருங்காரம்‌ ஒன்றே சிறந்தது என்றும்‌, அதிலிருந்தே 
ஏனையவை தோன்‌ றின என்றும்‌ கூறுவர்‌. 


உவமை யென்னும்‌ தவலரும்‌ கூத்தி 
பல்வகைக்‌ கோலம்‌ பாங்குறப்‌ புனைந்து 
காப்பிய அரங்கில்‌ கவினுறத்‌ தோன்றி 
யாப்பறி புலவர்‌ இதயம்‌ 

நீப்பறு மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமே?? 


10. செந்தமிழ்‌ - தொகுதி. 7 : பக்‌, 144 


28 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


என்ற வடமொழி அப்பைய இட்சிதரின்‌ சித்திர மீமாம்‌ 
சைக்‌ கூற்றும்‌ இதற்கு அரணாக அமைகின்றது. இலக்கி 
யதீதிலும்‌ இதுவே முதல்‌ ரஸமாகச்‌ குறிப்பிடப்‌ பெற்‌ 
றுள்ளது. இலக்கியங்களையும்‌ இதுவே அதிகமாக ஆட்‌ 
கொண்டுள்ளது. இதன்‌ காரணமாகவே இது *ரஸங்களின்‌ 
மன்னன்‌' என்றும்‌ வழங்கப்பெறுரின்றது 
வாதிடுவர்‌. இன்னும்‌ சிலர்‌ மிக நுணுக்கமாய்‌ ஆய்நீ 
சிருங்காரம்‌ ஒன்றுதான்‌ ரஸம்‌ என்றும்‌, மற்றவை அகன்‌ 
வேற்றுருவங்களே என்றும்‌, ஊன்‌ நிக்கவனி த்தால்‌ அதுவே 
எல்லா ரஸத்திலும்‌ அடிப்படையாய்க்‌ கிடப்பதை எவரும்‌ 
எளிதாக உணரலாம்‌ என்றும்‌ கூறுவர்‌. சிடீங்கார ஸ்ர்வ 
ஸ்வம்‌ என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ இப்படியே அய்ந்து வெளி 
யிட்டுள்ளார்‌. பிறிதொரு சாரார்‌ அற்புத ரஸத்திற்கு 
முதலிடம்‌ தந்து அதிலிருந்துதான்‌ ஏனையவை தோன்று 
இன்றன என்று பகர்வரி. இங்ஙனம்‌ அறிஞர்கள்‌ “ரஸம்‌ 
ஒன்றுதான்‌, பல அன்று” என்று நம்ப வைக்க அரும்பாடு 
பட்டுள்ளதை அறிகின்றோம்‌. இதில்‌ உண்மை இல்லாமல்‌ 
இல்லை. பலவகையான நீர்களில்‌ தோன்றும்‌ பகலவனின்‌ 
பிம்பம்போல்‌ பலவிதமான நிலைகளில்‌ தோன்றும்‌ ஆன்ம 
ஒளியாகிய ரஸத்திற்கும்‌ வேற்றுமை இல்லை. உணர்ச்சிப்‌ 
பெருக்கால்‌ மனம்‌ பூரித்திருக்கும்பொமழுது அதில்‌ 
தோன்றும்‌ ஒளிக்கு வேற்றுமை இல்லை. அநுபவ நிலையை 
வைத்துப்‌ பாரித்தால்‌ ரஸத்திற்கும்‌ வேற்றுமை இல்லாமை 
புலனாகும்‌. 


ஒற்றுமையில்‌ வேற்றுமை : சுவைகளுக்குக்‌ காரணமாக 
இருக்கும்‌ உணர்ச்சிகள்‌ ஒன்பதாக வகுக்கப்பெற்றுள்ளதை 
மேலே கூறினோம்‌ அல்லவா? ஓர்‌ உணர்ச்சியில்‌ பிற 
உணர்ச்சிகள்‌ கலக்காமல்‌ இருப்பது அரிது; பிற உணர்ச்சி 
ரின்‌ கூறுகள்‌ அதில்‌ இருக்கத்தான்‌ செய்கின்றன. 
மியை எடுத்துக்கொண்டால்‌ அதில்‌ நீரி, காற்று, நெருப்பு, 


ரஸத்தைப்பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ 29 


அகாயம்‌ என்ற நான்கும்‌ கலந்துதான்‌ இருக்கும்‌; 
மற்றவை இருந்த போதிலும்‌ பூமியின்‌ கூறு அதில்‌ அதிக 
மரக இருப்பதால்‌ அதனைப்‌ பூமி என வழங்குகின்றோம்‌. 
அவ்விதமே, நாம்‌ சுவைகளின்‌ வேறுபாட்டை உணர 
வேண்டும்‌. பல இடையூறுகள்‌ இருந்த போதிலும்‌ அவற்‌ 
றைப்‌ பொருட்படுத்தாமல்‌ ஒரே நேரக்கமாக துஷ்யநீ 
தனையே நாடிய சகுந்தலையின்‌ மன உறுதியை வீரத்தின்‌ 
கூறாகக்‌ கொள்ளலாம்‌, அனால்‌, கவிஞன்‌ அதைக்‌ 
காதலின்‌ கூறாகக்‌ கொண்டுள்ளான்‌. அவ்வாறே சிறை 
யிருந்த செல்வியின்‌ மன உறுதியை வீரமாகக்‌ கொள்ளலா 
மேனும்‌, காதலாகக்‌ கொள்வதே மரபு. இவ்வாறே, 
இசைக்‌ கலையிலுள்ள ஏழு சுரங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
மற்ற ஆறு சுரங்கங்கள்‌ கலந்திருப்பது நமக்குத்‌ தெரியா 
விட்டாலும்‌ இசையறிஞர்கள்‌ அறிந்து நமக்கும்‌ எடுத்துக்‌ 
கரட்டுவரி. கதிரவன்‌ ஓளியிலுள்ள வெண்மை நிறதீதில்‌, 
ஏழு நிறங்கள்‌ கலந்திருப்பதை இயற்பியல்‌ அறிஞரிகள்‌ 
(Physicists) எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. எனவே, எதனை 
யும்‌ ஆராய்ந்து பார்ப்பவர்கட்கு ஒற்றுமையும்‌ தோன்றும்‌; 
"வேற்றுமையும்‌ புலனாகும்‌. சுவைகட்கு அடிப்படையாக 
வுள்ள உணரிச்சிகளைக்‌ கொண்டு ஆராயும்போது ஒற்றுமை 
யும்‌ காணப்பெறும்‌; வேற்றுமையுங்‌ காட்சி அளிக்கும்‌. 
வேற்றுமையைக்‌ கொண்டுதான்‌ உணர்ச்சிகள்‌ ஒன்பதாகப்‌ 
பிரிக்கப்பெற்றன என்பதை நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 


மேற்‌ கூறப்பெற்ற ஒன்பது பாவங்களும்‌ எல்லா உயிர்‌ 
களிடத்தும்‌ பற்றியிருக்கும்‌. ஆனால்‌, சிலருடைய மனோ 
விருத்திகள்‌ பல பிறப்புகளிலுள்ள வாஸனை மிகுதியால்‌ 
இல பாவங்கவில்‌ மிக்குச்‌ செல்லும்‌; சிலவற்றில்‌ குறைந்து 
காணப்‌ பெறும்‌. அதனால்‌ இவை அறவே இல்லாதிருக்கும்‌ 
என்று எண்ணுதல்‌ கூடாது. வீரத்திற்குக்‌ காரணமாக 
வுள்ள உற்சரகம்‌, பயானகத்திற்குக்‌ காரணமாகிய 


20 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


பறித்து ரெளதீதிரத்திற்குக்‌ காரணமாகிய குரோதம்‌ 
ஆகியவை எல்லா உயிரிகளிடத்தும்‌ மிகுதியாகக்‌ 
காரணப்‌ பெறாமைக்குக்‌ காரணம்‌ வழிவழி வரும்‌ வாஸ 
னைகளின்‌ குறைவே என்று கருதவேண்டும்‌. சிருங்‌ 
காரத்திற்குக்‌ காரணமரகிய காதல்‌ எல்லா உயிர்களிடத்‌ 
தும்‌ மிக்குக்‌ காணப்படுவ தற்குக்‌ காரணம்‌, வழிவழி வரும்‌ 
வாஸனையின்‌ மிகுதியே என்று கொள்ளவேண்டும்‌. 
ஆதலின்‌, இவ்வெல்லாச்‌ சுவைகளையும்‌ எல்லா உயிர்‌ 
களும்‌ ஒரே பிறப்பில்‌ அநுபவித்தல்‌ அரிதாகவே உள்ளது. 


இன்னும்‌ ஒரு சிலர்‌ பக்தி, வாதீசல்யம்‌ முதலியவற்‌ 
றையும்‌ சுவைகளாகக்‌ கருதுகின்றனர்‌. ஜகந்நாத பண்டிதர்‌ 
என்ற அறிஞர்‌ பக்தியை மிகவும்‌ பெருமைப்‌ படுத்திப்‌ பேசு 
கின்றார்‌ : *கிருஷ்ணர்‌'” என்ற இரண்டு எழுத்துகளின்‌ 
இனிமையைக்‌ கண்டதுண்டா?” என்று வினவுகின்றாரி. 
பக்தி என்பது சிறந்த ரஸம்‌ அல்லது மனோநிலை. அதற்கு 
உறுப்பாகவே மற்ற ரஸங்கள்‌ நிற்கின்றன என்று ஜயதேவர்‌, 
லீலா சுகர்‌ முதலிய மாமுனிவரிகளாகிய கவிஞரீகள்‌ 
காவியம்‌ எழுதி மெய்ப்பித்துள்ளனர்‌. இவர்களிடம்‌ 
ஈடுபட்டோர்‌ சிறிது மனமிரங்கி பத்தாவது உணரிச்ச 
யாகக்‌ பக்தியை ஏன்‌ கொள்ளக்‌ கூடாது?” என்று 
பிடிவாதமும்‌ செய்வர்‌. இலக்கண ஆசிரியர்கள்‌ நன்கு 
ஆய்ந்து பக்தி, வாத்சல்யம்‌ போன்றவற்றை பாவமே 
என்று அறுதியிட்டுள்ளனர்‌. “பக்தி ரஸ்ம்‌* என வழங்குவது 
உபசாரமே யன்‌ றிக்‌ IS சுவை பற்றிச்‌ சிறந்த நூல்‌ 
களில்‌ வழங்குதல்‌ இல்லை. “பக்திச்‌ சுவை நனி சொட்டச்‌ 
சொட்டப்‌ பாடிய சுவிவலவ!”? என்று சேக்கிழார்‌. 


11. வடமொழியில்‌ £க்ரு? ஓர்‌ எழுத்தாகவும்‌, £ஸ்ணா”. 
மற்றோர்‌ எழுத்தாகவும்‌ அமையும்‌. ப 
12. சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌--தாலப்பருவம்‌ - 8 


ரஸத்தைப்‌ பற்றி ஒரு சிறு விளக்கம்‌ 31 


பெருமானைப்‌ புலவரிகள்‌ குறிப்பிடுவதையும்‌ உபசார 
வழக்காகவே கொள்ளுதல்‌ வேண்டும்‌. பக்தி என்ற iI 
சிருங்காரதீதில்‌ அடங்கும்‌. பகவானி( தீது! 

அன்பு, பக்தி; குழந்தைகளிடம்‌ செலுத்தும்‌ என்று வாதீ 
சல்யம்‌; மனைவியிடத்தில்‌ செலுத்தும்‌ அன்பு, காதல்‌ 
இவ்வாறு அன்பு இட வேறுபாட்டிற்‌ பப்‌ புதுப்பெயர்‌ 
களைப்‌ பெறுகின்றது என்பதை நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 
இப்‌ பாவங்கள்‌ யாவும்‌ சிருங்காரச்‌ சுவையுள்‌ அடங்கும்‌. 


உலசு நிகழ்ச்சிகள்‌ சுவையன்று : இவ்விடத்தில்‌ ஒரு 
முக்கிய உண்மையை மனத்திலிருத்துதல்‌ வேண்டும்‌. 
உலகியலில்‌ நிகமும்‌ செயல்களால்‌ உண்டாகும்‌ இன்‌ 
பத்தை ரஸம்‌ என்று கொள்ளுதல்‌ பொருந்தாது. 
காரணம்‌, ஒரு சுவைக்குக்‌ கூறும்‌ இலக்கணம்‌ எல்லாவற்‌ 
நிற்கும்‌ பொருந்துவதில்லை. உலகியற்‌ செயல்களுள்‌ நகை, 
காதல்‌ போன்றவற்றில்‌ இன்பம்‌ உண்டாதல்யோல்‌, 
அழுகை, இழிவரல்‌, அச்சம்‌, வெகுளி முதலியவற்றில்‌ 
இன்பம்‌ உளதாதல்‌ இல்லை என்பது அனைவரும்‌ அறிந்த. 
உண்மையாகும்‌. இதனால்தான்‌ சுவை இலக்கண 
நூலார்‌ உலகியலின்பத்தைச்‌ சுவை என்று கொள்ளாமல்‌ 
நாடகதீதிலாவது காவியத்திலாவது அச்செயல்‌ நிகழும்‌ 
பொழுது அவற்றைக்‌ காண்டலும்‌ கேட்டலும்‌ செய்யும்‌ 
நல்லறிவாளருள்ளத்தில்‌ விபாவம்‌ முதலியவற்றால்‌ உண்‌ 
டாகும்‌ சுவையையே ரஸம்‌ என்று அறுதியிட்டனர்‌. உலகில்‌ 
ஒரு தாய்‌ தன்‌ இளமகன்‌ இறந்ததைக்‌ குறித்து அழுதலைக்‌ 
கேட்குங்கால்‌ நமக்குத்‌ துயரம்‌ உண்டாகின்றது. ஆனால்‌ 
மேகநாதன்‌ இறந்து பட்டபோது இராவணன்‌, 
மண்டோதரி புலம்புவதாகவுள்ள பாக்களைப்‌ படிக்கக்‌ 
கேட்கு மிடத்து அளவிலா மகிழ்ச்சி யுண்டாகின்றது. 
அவலத்திலும்‌ இன்பத்தைக்‌ காண்பதால்தான்‌ அப்‌ பாக்‌ 
களைப்‌ பன்முறை கேட்டும்‌ படித்தும்‌ இன்புறுகன்றோம்‌. 


32 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


அகவே, இலக்கியதீதில்‌ காணப்பெறும்‌ எல்லாவித 
உணரிச்சிகளும்‌ படிப்போருக்கு இன்பம்‌ அளிப்பதால்‌ 
அவை யாவும்‌ சுவைகள்‌ என்று வழங்கப்பெற்றன என்றும்‌, 
உலகியல்‌ நிகழ்ச்சிகளின்‌ உணர்ச்சிகள்‌ அங்ஙனம்‌ இன்பம்‌ 
அளிப்பதில்லையாதலால்‌, அவை *சுவைகள்‌--ரஸங்கள்‌" 
அல்ல என்றும்‌ ஈண்டு நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. கவை 
ப்ற்றி நாம்‌ பெற்ற இந்த அறிவின்‌ அடிப்படையில்‌ 
பாரதியார்‌ குறிப்பிடும்‌ ரஸங்களைப்பற்றி அறிய முற்பட 
வேண்டும்‌. 


கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


பகுதி : இரண்டு 


சு. பா, அதி 


இயல்‌-4 


கண்ணன்‌ பிறப்பு 


ஒரு சமயம்‌ பெரியாழ்வாரி சீவில்லிப்புதீதூரி 
லிரு ல தம்‌ தோழரி செல்வ நம்பியைப்‌ பார்க்க திருக்‌ 
கோட்டியூர்‌ வருகின்றாரி. அங்கே கோயில்கொண்டிருக்கும்‌ 
செளமிய நாராயணப்‌ பெருமானைத்‌ தரிசிக்கன்றாரி. 
அந்தச்‌ சமயம்‌ திருக்கோயிலில்‌ ஸ்ரீ ஜயநீதி விமா நடை 
பெற்றுக்கொண்டிருக்கின்றது. செளமிய நாராயணனின்‌ 
திருமேனி கிருஷ்ணாவதாறரதீதை நினைவுறுத்துகின்‌ றது. 
உடனே ஆழ்வாரின்‌ மனம்‌--சிநீதை--பாரவனை யுலகில்‌ 
இளைக்கத்‌ தொடங்குகின்றது. குழந்தை மனமும்‌, பருவ 
மங்கையரின்‌ மனமும்‌ மட்டிலுந்தான்‌ பாவனை யுலகில்‌ 
இளைக்கும்‌ என்பதில்லை. பக்தர்களின்‌ மனமும்‌ இந்தப்‌ 
பாவனை யுலகில்‌ புகுவதுண்டு. இந்தப்‌ பாவனை யுலகில்‌ 
நடைபெறும்‌ செயல்களைப்‌ புரிந்து கொள்வது சிரமம்‌; 
மிகமிகச்‌ மம்‌. 

பெரியாழ்வாரின்‌ மனக்கண்ணுக்கு அந்தத்‌ திருக்‌ 
கோயில்‌ நந்தகோபனின்‌ அரண்மனையாகவும்‌, திருக்‌ 
கோட்டியூர்‌ ஆய்ப்பாடியாகவும்‌ மா றிவிடுகின்‌ றன. 
செளமிய நாராயணன்‌ ஆயரீகட்கும்‌ ஆய்ச்சியர்கட்கு 
மிடையே குழந்தைக்‌ சண்ணனரகக்‌ காட்சி தருகின்றான்‌. 
பெரியாழ்வாரி கண்ணன்‌ பிறப்புக்‌ காட்சிகளைக்‌ கண்டு 
அழகிய பாசுரங்களாக வழங்குகின்றார்‌. இப்படி வழங்கும்‌ 


கண்ணன்‌ பிறப்பு 385 


மோது தம்மை யசோதைப்‌ பிராட்டியாகவும்‌ மாதிறிக 
கொள்ளுகின்றார்‌. ஆனந்தம்‌ அதிகரித்து விடுகின்றது 
ஆய்ப்பாடி மக்களுக்கு. ஆய்ப்பாடி ஏதோ-ஒரு சிறப்பான 
அன்புச்‌ சுழலில்‌ அகப்பட்டது போலக்‌ கிறுகிறுத்துப்‌ 
போய்விடுகின்றது. 

வண்ண மாடங்கள்‌ சூழ்திருக்‌ கோட்டியூர்‌ 

கண்ணன்‌ கேசவன்‌ நம்பி பிறந்தினில்‌ 

எண்ணெய்‌ சுண்ணம்‌ எதிரெதிர்‌ தூவிடக்‌ 

கண்ணன்‌ முற்றம்‌ கலந்தளறு ஆயிற்றே. * 
என்று பாசுரங்கள்‌ அற்புதமாகப்‌ பிறக்கின்றன. இந்தப்‌ 
பாசுரங்களைப்‌ பாரதியார்‌ படித்து அநுப்வித்திருக்க 
வேண்டும்‌. திருக்கோயில்கவிலும்‌ திருமாவிகைகளிலும்‌ 
கண்ணன்‌ பிறப்பு விழா நிகழ்ச்சிகளைக்‌ கண்ணாரக்‌ கண்டு 
அநுபவித்திருக்க வேண்டும்‌. இன்று வைணவர்‌ இல்லங்‌ 
களிலும்‌ மட்டுமல்ல, ஸ்மார்த்தர்‌ இல்லங்களிலும்‌ 
கண்ணன்‌ பிறப்பு விழா கோலங்‌ கொள்வதைப்‌ ரோல்‌ . 


பாரதியார்‌ இல்லதீதிலும்‌, அக்கம்பக்கத்து இல்லங்களிலும்‌ _- 


இவ்‌ விழா கோலங்‌ கொண்டதை அவரீ நேரில்‌ 
கண்டு களித்திருக்க வேண்டும்‌. பெரியாழ்வாரின்‌ உணர்ச்சி 
பரரதியைப்‌ ப்ற்றுகின்றது. கவிஞர்‌ பாடுகின்றார்‌ : 
கண்ணன்‌ பிறந்தான்‌-—எங்கள்‌ 
கண்ணன்‌ பிறந்தான்‌— இந்தக்‌ 
காற்றதை யெட்டுத்‌ திசையிலும்‌ 
கூறிடும்‌. 
திண்ண முடையான்‌--மணி 
வண்ண முடையான்‌--உயர்‌ 
தேவர்‌ தலைவன்‌ புவிமிசைத்‌ 
தோன்றினன்‌." 


1. பெரியா. திரு 7, 1:1 
2. தோத்திரப்பாடல்கள்‌ - 49. கண்ணன்‌ பிறப்பு-1 


38 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


அய்ப்பாடி மக்கள்‌ கண்ணன்‌ பிறப்பால்‌ தாமாகவே 
குதாகலித்தாடுகின்‌ றனர்‌; தமது குலத்தில்‌ தம்‌ காலதீதில்‌ 


கண்ணன்‌ பிறந்தது அவர்களிடையே மகிழ்ச்சி பொங்கி 
எழச்செய்கின்றது. பெரியாழ்வாரி யசோதையாக மாறி 
இக்‌ காட்சிகளைத்‌ திருக்கோட்டியூரில்‌ நடைபெறுப்வை 
யாகக்‌ காட்டுகின்றார்‌. பாரதியாரோ கண்ணன்‌ 
பிறப்பால்‌ தாம்‌ பெற்ற மகிழ்ச்சியை, எக்களிப்பை, 
தம்மைச்‌ சுற்றியுள்ளாரீடம்‌ காட்டுகின்றார்‌. 
பண்ணை யிசைப்பீர்‌--நெஞ்சில்‌ 
புண்ணை யொழிப்பீர்‌--இந்தப்‌ 
ப பாரினி லேதுயர்‌ நீங்கிடும்‌ 
என்றிதை 
எண்ணிடைக்‌ கொள்வீர்‌ நன்கு 
கண்ணை விழிப்பீர்‌--இணி 
ஏதுங்‌ குறைவில்லை வேதம்‌; 
-துணையுண்டு. 
என்ற பாடலால்‌ அவர்களிடம்‌ ஊக்கமும்‌ நம்பிக்கையும்‌ 
பிறக்கச்‌ செய்கின்றார்‌. 


கண்ணனின்‌ திருமேனி அழகை திருவடி தொடங்கித்‌ 
திருமுடி அளவாக அதுபவிக்கின்றார்‌ யசோதைப்‌ 
பிராட்டியின்‌ கண்களாலேயே! மற்றப்‌ பெண்களுக்கு 
அந்தக்‌ குழந்தையைக்‌ காட்ட விரும்பிய யசேரதைபோல்‌, 
ஆழ்வாரும்‌ தாம்‌ கண்ட “அழியா அழகென்னும்‌* தத்து 
வத்தை அநுபவிக்கத்‌ தகுதியினரான பிறருக்கும்‌ 
“காணீரே! வந்து காணீரே என்று காட்ட விரும்பு 
கின்றார்‌. 


கண்ணன்‌ பிறப்பு 37 


சீதக்‌ கடலுள்‌ அமுதன்ன தேவகி 
கோதைக்‌ குழலாள்‌ அசோதைக்குப்‌ போத்தந்த 
பேதைக்‌ குழவி பிடித்துச்‌ சுவைத்துண்ணும்‌ 
பாதக்‌ கமலங்கள்‌ காணீரே, 

பவளவாயீர்‌! வந்து காணீரே” 


[சதம்‌ - குளிரிந்த; கோதை - பூமாலை] 


இந்தப்‌ பாசுரத்தில்‌ கண்ணன்‌ தனது திருவழிகளி 
லொன்றை எடுத்து வாயில்‌ வைதீதுச்‌ சுவை பாரீதிதுக்‌ 
கொண்டிருக்கும்‌ காட்சியைத்‌ தன்‌ அருகிலுள்ள பெண்‌ 
களுக்கும்‌ காட்டுகின்றாள்‌. இப்படியே திருப்‌ பாத விரல்கள்‌ 
கணைக்கால்‌, முழந்தாள்‌, தொடை, முத்தம்‌ (ஆண்குறி). 
திருவரை, திருநாபி, திருவயிறு, திருமார்பு, திருத்‌ 
தோள்கள்‌, கைத்தலங்கள்‌, கண்டம்‌, செற்தொண்டை, 
“வாக்கும்‌ நயனமும்‌ வாயும்‌ முறுவலும்‌ மூக்கும்‌”, இருக்‌ 
கண்கள்‌, இருப்புருவம்‌, மகரக்குழை, நெற்றி ஆகியவற்‌ 
றைக்‌ காட்டி ம௫ழ்சன்றார்‌. இறுதிப்‌ பாசுரத்தில்‌ திருக்‌ 
குழல்களின்‌ அழகு, 

அழகிய பைம்பொன்னின்‌ கோல்‌அங்கைக்‌ கொண்டு 

கழல்கள்‌ சதங்கை கலந்தெங்கும்‌ ஆர்ப்ப 

மழகன்‌ றினங்கள்‌ மறித்துத்‌ திரிவான்‌ 

குழல்கள்‌ இருந்தவா காணீரே, 

குவிமுலையீர்‌! வந்து காணீரே!* 
[மழகன்று - இளங்கன்று; மறிதீது - மடகீகி | 

என்ற பாடலில்‌ காட்டப்‌ பெறுகின்றது. 


இங்ஙனம்‌ பாதாதி கேசமாகக்‌” காட்டிய கண்ண 
னைப்‌ பாரதியார்‌ கண்ணம்மாவின்‌ எழில்‌ நலன்களை 


3. பெரியா. திரு 1. 2: 1. 
4. மேலது 1. 2: 20 


38 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


எங்கள்‌ கண்ணம்மா நகைபுது ரோஜாப்பூ; 
எங்கள்‌ கண்ணம்மா விழிஇந்த்ர நீலப்பூ! 

எங்கள்‌ கண்ணம்மா முகஞ்செந்‌ தாமரைப்பூ! 
எங்கள்‌ கண்ணம்மா நுதல்பால சூர்யன்‌! 


இங்ஙனம்‌ “பல்லவி”யில்‌ கண்ணனின்‌ முக அழகையும்‌ 
முகத்துறுப்புகளின்‌ எழிலையும்‌ காட்டிய பாரதியார்‌ 
சரணங்களில்‌' ஏனைய உடலுறுப்புகளையெல்லாம்‌ 
சுட்டிக்‌ காட்டுகின்ற ரரி. 


எங்கள்‌ கண்ணம்மா எழில்மின்‌ னலைநேர்க்கும்‌; 
எங்கள்‌ கண்ணம்மா புருவங்கள்‌ மதனவிற்கள்‌/ 
திங்களை மூடிய பாம்பினைப்‌ போலே 
செறிகுழல்‌; இவள்‌ நாசி எட்பூ! 
(நாசி - மூக்கு; எட்பூ - எள்பூ) 


இத்த முதல்‌ “சரணத்தில்‌ திருமுகதீதின்‌ எழிலைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. அவன்‌ மங்கள வாக்கு நித்தியானந்த ஊற்று; 
மதுரவாயும்‌ இதமும்‌ அமிர்தம்‌; சங்கீதமென்‌ குரல்‌; 
கலைமகள்‌ வீணையின்‌ கதம்‌; சாயல்‌ அரம்பை; துரி 
அயீராணி. 


அடுத்து, திருச்செவிகளை இங்கித நாத நிலையமாக 
வும்‌, சங்கு நிகரீத்த கண்டத்தை அமிர்த சங்கமாகவும்‌, 
மங்களக்‌ கைத்தலங்களை மகாசக்தியின்‌ இருப்பிட 
மாகவும்‌, திருவயிற்றை ஆலிலையாகவும்‌, திருவரையை 
அமிர்த வீடாகவும்‌ காட்டுகின்றார்‌ கவிஞர்‌, திருப்பாத 
எழிலும்‌ திருமேனியழகும்‌ இறுதி *சரணத்தில்‌' 
முத்தாய்ப்பாக அமைந்து விடுகின்‌ றன . 


9. தோ. LIT = ஒட்‌ கண்ணம்மாவின்‌ எழில்‌. 


கண்ணன்‌ பிறப்பு 39 


சங்கரனைத்‌ தாங்கு நந்திபத சதுரம்‌; 
தாமரை யிருந்தாள்‌ லட்சுமி பீடம்‌! 
பொங்கித்‌ ததும்பித்‌ திசையெங்கும்‌ பாயும்‌ 
புத்தன்பும்‌ ஞானமும்‌ மெய்த்திருக்‌ கோலம்‌. 


என்ற இசைப்பாடற்‌ பகுதியில்‌ இதனை அறுபவித்து 
மகிழலாம்‌. 


சாதாரணமாகச்‌ செல்வந்தர்‌ அல்லது பதவியாலும்‌ 
செல்வாக்காலும்‌ சிறப்புடைய *பிரமூகரி” வீட்டில்‌ ஒரு 
குழந்தை பிறந்து அதற்குப்‌ பெயரிடும்‌ விழா நிகழ்ந்தால்‌ 
“பெரிய பெரிய மனிதர்கள்‌' அன்பளிப்புப்‌ பொருள்‌ 
களுடன்‌ வந்துவந்துப்‌ போவதைக்‌ காண்கின்றேம்‌. 
ஆயர்‌. குலக்கொழுந்தாகப்‌ பரமபத நாதனே வந்து 
அவதரிதீதால்‌ விழாக்கோலம்‌ எப்படியிருக்கும்‌ என்று 
சொல்ல வேண்டுமா என்ன? ஆழ்வாரி கூறுகின்றார்‌: 


பத்துநாளும்‌ கடந்த இரண்டாம்நாள்‌ 

எத்திசையும்‌ சயமரம்‌ கோடித்து 

மத்தமா மலைதாங்கிய மைந்தனை 

உத்தானம்செய்து உகந்தனர்‌ ஆயமே” 
| மத்தம்‌ மா - மதம்‌ பிடித்த யானைகள்‌; மலை - 
கோவர்த்தனம்‌; உத்தானம்‌ செய்து - கைத்தலதீ 
தில்‌ வைத்துக்கொண்டு | 

பெயரிடும்‌ பன்னிரண்டாம்‌ நாளன்று ஆயர்கள்‌ கண்ண 
 னாரயெ குழந்தையைத்‌ தூக்கிக்‌ கொஞ்சி மகிழ்தின்‌ றனர்‌. 
அந்த நாளில்‌ குழந்தையைத்‌ தொட்டிலில்‌ போடும்‌ விழா 
வும்‌ நடைபெறுகின்றது. இந்தத்‌ தொட்டில்‌ எப்படிப்‌ 
பட்டது? 
6. மேலது - 4, 
7. பெரியா. இரு, 1. 1:8 


40 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


மாணிக்கம்‌ கட்டி வயிரம்‌ இடைகட்டி 
ஆணிப்பொன்‌ னால்செய்த வண்ணச்சிறுதொட்டில்‌* 


[ஆணிப்பொன்‌ - மாற்று உயர்ந்த பொன்‌ | 


பொன்னால்‌ செய்யப்பெற்ற தொட்டில்‌; மாணிக்கமும்‌ 
வயிரமும்‌ பதிக்கப்பெற்ற தொட்டில்‌ இதனை நான்முகன்‌ 
அன்பளிப்பாகத்‌ தருகின்றான்‌. சிவன்‌ மாதுளம்பூ கோவை 
என்கின்ற அரை வடத்தையும்‌, இந்திரன்‌ எழில்‌ உடைக்‌ 
இண்கிணியையும்‌, தேவரிகள்‌ யாவரும்‌ சேர்ந்து வலம்புரிச்‌ 
சங்கு, சதங்கை, வளையல்கள்‌ ஆகியவற்றையும்‌, குபேரன்‌ 
ஐம்படைத்தாலியையும்‌, வருணன்‌ முத்து பவளத்தலாயெ 
மாலையையும்‌ சங்கு வளையல்களையும்‌, பெரிய பிராட்டி 
யார்‌ திருத்துழாய்‌ மாலையையும்‌, பூமிப்பிராட்டியாரி 
பொற்பூவாலான ஆபரணங்களையும்‌, துர்க்காதேவி 
பல்வேறு மணப்பொடிகளையும்‌ கெொணர்ந்துள்ளனர்‌. 
இவற்றையெல்லாம்‌ அடைவே சொல்லிச்‌ சொல்லி, 


சோதிச்‌ சுடர்முடியாய்‌! தாலேலோ! 
சுந்தரத்‌ தோளனே! தாலேலோ! 


ஐயா, அழேல்‌! அழேல்‌! தாலேலோ! 


என்று தாலாட்டுகின்றாரி; அந்த அழகிய தொட்டிலின்‌ 
அருகே யசோதைப்‌ பிராட்டியாக நின்று ஆழ்வார்‌ 
தாலாட்டுகின்‌ றார்‌. 


ப்ரரதியாரும்‌ கண்ணன்‌ பிறப்பை விசாரிப்பதற்கு 
யார்‌ யார்‌ வந்தனர்‌ என்பதைப்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டுகின்‌ 
றார்‌. இவர்‌ அனைவரும்‌ வந்தனர்‌ என்று கூறுகின்‌ றனரே 
யன்றி, அன்பளிப்புப்‌ பொருள்களுடன்‌ வந்தனர்‌ என்று 
குறிப்பிடவில்லை. 


8. மேலது, 1.3-1 
9. மேலது, 1,826, 9. 


கண்ணன்‌ பிறப்பு 41 


அக்கினி வந்தான்‌---அவன்‌ 

திக்கை வளைத்தான்‌ புரவி 
யாரிருட்‌ பொய்ம்மைக்‌ கலியை 
மடித்தனன்‌. 


துக்கம்‌ கெடுத்தான்‌. ச௪ரர்‌ 

ஒக்கலும்‌ வந்தார்‌ சுடர்ச்‌ 
சூரியன்‌ இந்திரன்‌ வாயு 
மருத்துக்கள்‌; 

மிக்கத்‌ திரளாய்‌ ரர்‌ 

இக்கணந்‌ தண்ணில்‌--இங்கு 

. மேவி நிரைந்தனர்‌ பாவி 

யசுரர்கள்‌ 


பொக்கென வீழ்ந்தார்‌-.-உயிர்‌ 

கக்கி முடிந்தார்‌;— கடல்‌ 
போல ஓஒலிக்குது வேதம்‌ 
புவிமிசை. 


இந்தப்‌ பாடல்களில்‌ வந்தவர்களின்‌ பட்டியலைப்‌ பார்க்‌ 
கலாம்‌. அடுத்துவரும்‌ பாடற்பகுதிகளில்‌ சங்கரன்‌ மங்கலம்‌ 
கூறுவதையும்‌, சந்திரன்‌ வந்து அமிழ்தம்‌ பொழிவதை 
யும்‌, கங்கை, கலைமகள்‌, காளிபராசக்தி, பெரிய பிராட்டி 
யாரி அகியோரீ வந்து குழந்தைக்‌ கண்ணனுக்கு அசிகள்‌ 
வழங்கியதையும்‌ கவிஞர்‌ குறிப்பிடத்‌ தவறவில்லை. 
எனவே, பெரியாழ்வாரின்‌ பாசுரங்களின்‌ தாக்கம்‌ 
பாரதியாரின்‌ கண்ணனைப்பற்றிய பாடல்களில்‌ காணப்ப்டு 
கின்றது என்பதை உறுதியாக அறுதியிட்டு உரைக்கலாம்‌. 
இனி, வருகின்ற இயல்களில்‌ முற்குறிப்பிட்ட சம்பந்த 
ஞானக்‌ கருத்து இடம்பெற்‌ றிருப்பதை ஆராய்வோம்‌. 


இயல்‌---5 


கண்ணன்‌--என்‌ ே தாழன்‌ 


த, PEL 


நாம்‌ வாழ்வில்‌, பழகிப்‌ பெற்றுள்ள எத்தனையோ 
நண்றரீகளில்‌ சில நெருங்கிய நண்பர்கள்‌ உள்ளனர்‌. அவர்க 
ளுள்ளும்‌ யாரோ ஒருவரி நமக்கு ஆப்த நண்பராக இருப்‌ 
பார்‌. நம்முடைய கவலைகள்‌, களிப்புகள்‌, ஏமாற்றங்கள்‌, 
இன்னல்கள்‌ இவற்றையெல்லாம்‌ அவரிடம்‌ சொல்லி 
அநுப்விக்கன்றோம்‌; அவரும்‌ நமக்கு அவ்வப்போது 
வேண்டிய உதவிகளைச்‌ செய்கின்றார்‌. நம்முடைய 
தொல்லைகளையும்‌ துன்பங்களையும்‌ பகிர்ந்து கொள்ளு 
கின்றார்‌. ஆயின்‌ நாம்‌ வாழ்வில்‌ ஒர்‌ உத்தம நண்பனைப்‌ 
பெறுதல்‌ என்பது அரிய மனைவியை அடைதற்‌ போன்றது. 
இதில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு விதமான அநுபவம்‌ 
இருக்கும்‌. பாரதியாருக்குக்‌ கண்ணன்‌ தோழனாக இருப்‌ 
ப்தைக்‌ காண்போம்‌. | | 


இதிகாசக்‌ கண்ணனை மாதிரியாக வைதீதுக்கொண்டு 
y இயதொரு : கண்ணனை தோழனாகப்‌ படைதீதுக்‌ காட்டு 
கின்றார்‌ பாரதியார்‌. முதலில்‌ இதிகாசக்‌ கண்ணனைக்‌ 
காட்டுகிறார்‌. அந்தக்‌ கண்ணன்‌ கபத்திரையை அருசீசு 
னன்‌ மனைவியாக அடைவதற்கு வழியமைத்துதீ; 
தந்தான்‌; கன்னனைக்‌ கொன்‌ றிட உபாயம்‌ காட்டினான்‌. 
பன்னிரண்டு ஆண்டுகள்‌ கானகத்தில்‌ வாழ்ந்தபோதும்‌, 


கண்ணன்‌-என்‌ தோழன்‌ 43 


ஓராண்டு கரந்து வாழ்ந்தபோதும்‌ பாண்டவரிக்கு 
யாதொரு துன்பமும்‌ நேரிடாதவாறு காத்தான்‌; பாரதப்‌ 
போரில்‌ பார்த்தனுக்குச்‌ சாரதியாக இருந்து, பல்வேறு 
உதவிகளைச்‌ செய்தரன்‌. இங்ஙனம்‌ கண்ணன்‌ புரிந்த 
“ஆனைத்‌ தொழில்களை”யெல்லாம்‌ பன்னி உரைதீதல்‌ 
இயலாது. பாரதியார்‌ படைத்துக்‌ காட்டும்‌ கண்ணனாகிய 
தோழனும்‌ பழைய அச்சில்‌ வாரிக்கப்பெற்ற புதிய கண்ண 
னாகத்‌ திகழ்கின்றான்‌. இவனைச்‌ “சமய எஞ்சீவி” 
யாகக்‌ காட்டுகின்றார்‌ கவிஞரி. 
ஊனை வருத்திடும்‌ நோய்வரும்‌ போதினில்‌ 
உற்ற மருந்து சொல்வான்‌;--நெஞ்சம்‌ 
ஈனக்‌ கவலைக ளெய்திடும்‌ போதில்‌ 
இதஞ்சொல்லி மாற்றிடுவான்‌. 
எப்படி இதஞ்சொல்வான்‌ என்பதைப்‌ பிறிதோர்‌ இடத்‌ 
தில்‌ காட்டுவார்‌. 
சென்‌ றதினி மீளாது மூட ரேநீர்‌ 
எப்போதும்‌ சென்றதையே சிந்தை செய்து 
கொன்றழிக்கும்‌ கவலையெனும் கு மியில்‌ வீழ்ந்து 
குமையாதீர்‌ சென்றதனைக்‌ குறித்தல்‌ 
வேண்டா; 
இன்றுபுதி தாய்ப்‌ பிறந்தோம்‌ என்று நெஞ்சில்‌ 
எண்ணமதைத்‌ திண்ணமுற இசைத்துக்‌ 
கொண்டு 


தின்றுவிளை யாடியின்புற்‌ றிருந்து வாழ்வீர்‌ 
தீமையெலாம்‌ அழிந்துபோம்‌ திரும்பி வாரா. 
என்று கூறுவார்‌. இதைக்‌ கண்ணனாகிய தோழனின்‌ 
உப்தேசமாகக்கொள்வ தில்‌ தவறில்லை. 


1. பாரதி அறுபத்தாறு-82; இதிலுள்ள இறுதியடியின்‌ 
பாதிசேர்ந்து வேதாந்தப்‌ பாடல்களின்‌ தொகுதியிலும்‌ (20) 
காணலாம்‌. 


என்‌ பாட்டுத்‌ திறன்‌ 


ண்ணன்‌ பிழைக்கும்‌ வழியை ஒரே பேச்சில்‌ சொல்லி 
விடுவான்‌. அந்த வழியில்‌ உழைக்கும்‌ வழி, வினையாளும்‌ 

வழி ro rs விவரித்துக்‌ காட்டுவான்‌. அழைக்‌ 

கும்‌ பொழுதினில்‌ சாக்குபோக்குச்‌ சொல்லாமல்‌ அறை 

தொடிக்குள்‌ வந்து சேர்வான்‌. மழைக்குக்‌ குடைபோல 

வும்‌, பசிக்கு உணவு போலவும்‌ வாழ்வுக்குக்‌ கண்ணன்‌ வந்து 

உதவுவான்‌. உற்றுழி உதவுவான்‌; உறுபொருள்‌ கொடுப்‌ 

பான்‌. பிறர்‌ குறிப்பினை அவர்‌ சொல்லுமுன்‌ உணர்ந்து 

கொள்வான்‌. ஆட்டங்கள்‌ காட்டியும்‌ பாட்டுகள்‌ பாடியும்‌ 

அறுதல்‌ செய்திடுவான்‌. நாம்‌ கேலி செய்தாலும்‌ 
அதனைப்‌ பொறுத்துக்கொள்வான்‌. 


வள்ளுவர்‌ நட்பின்‌ பயனை, 


நகுதற்‌ பொருட்டன்று நட்டல்‌ மிகுதிக்கண்‌ 
மேற்சென்று இடித்தற்‌ பொருட்டு? 


என்று காட்டுவார்‌. உள்ளம்‌ கலக்காமல்‌ முகம்‌ நக 
தட்பதையும்‌, நகுதற்‌ பொருட்டு நட்டலையும்‌ கடிகின்றாரி 
வள்ளுவர்‌. பொழுது போக்கிற்குத்‌ துணையாக இருந்து 
கெடுக்காமல்‌ வாழ்க்கைக்குத்‌ துணையாக இருந்து திருத்த 
வல்லவர்களையே நண்பர்கள்‌ என்று கூறுவர்‌ அப்பெரு 
மகனார்‌. பாரதியின்‌ தோழன்‌ கண்ணன்‌ எப்படிப்‌ 
பட்டவன்‌? 


உள்ளத்தி லேகரு வங்கொண்ட போதினில்‌ 
ஓங்கி யடித்திடு வான்‌;--நெஞ்சில்‌ 
கள்ளத்தைக்‌ கொண்டொரு வார்த்தை சொன்னா 
லங்கு 
காறியுமிழ்ந்திடு வான்‌; சிறு 


2. குறள்‌ - 784. 


கண்ணன்‌ என்‌ தோழன்‌. 45 


பள்ளத்தி லேநெடு நாளமு குங்கெட்ட 
பாசியை யெற்றி விடும்‌--பெரு 
வெள்ளத்தைப்‌ போலருள்‌ வார்த்தைகள்‌ சொல்லி 
மெலிவு தவிர்த்திடு வான்‌. 
சின்னக்‌ குழந்தைகள்‌ போல்விளை யாடிச்‌ 
சிரித்துக்‌ களித்திடு வான்‌. 


இப்படிப்பட்ட கண்ணன்‌ தன்‌ சொற்படி நடவாதவரி 
கட்குத்‌ தொல்லை இழைத்திடுவான்‌. இத்தகைய 
கண்ணனை இழந்துவிடில்‌ உலக வாழ்வு இல்லை என்கின்‌ 
றார்‌ கவிஞர்‌. 

கண்ணனாகிய தேரழன்‌ பேச்சில்‌ சதுரன்‌. நாம்‌ 
சினங்கொள்ளும்‌ பொது ஓரே சொல்லில்‌ நம்மைக்‌ 
குலுங்கிச்‌ சிரிக்கச்‌ செய்துவிடுவான்‌. மனம்‌ வேறுபட்ட 
போது “ஏதே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளிர்த்திடச்‌ 
- செய்வான்‌. ஆயத்து நேரிடும்போது அருகில்‌ வந்து 

நின்று அது நேராதவாறு விலக்கி விடுவான்‌. விளக்கில்‌ 

விழும்‌ விட்டில்‌ பூசீசிகள்போல்‌ நமக்குத்‌ தீமைகள்‌ 
நேரிந்தரல்‌ அவற்றை அழித்துவிடுவான்‌. 

நெறிதவறி நடப்பவரிகளை உதைத்து நசுக்குவான்‌. 
மலைமலையாகப்‌ பொய்கள்‌ உரைப்பான்‌. அனால்‌, அவை 
யாவும்‌ பெரறைதீர்ந்த நன்மை பயப்பனவாகவே௫ருக்கும்‌. 
சில சமயம்‌ விசித்திரப்‌ பண்புடையவனாகக்‌ (uiXotic) 
காணப்படுவான்‌. 

பெண்மைக்‌ குணமுடை யான்‌;--சிலநேர த்தில்‌ 
பித்தர்‌ குணமுடை யான்‌ ;-— மிகத்‌ 
தண்மை குணமுடை யான்‌;--சலநேரம்‌ 
குழலின்‌ குணமுடை யான்‌ 

என்பது அவன்‌ குண ஓவியம்‌, சில சமயம்‌ அவனிடம்‌ 
வீரம்‌ பொலிந்து நிற்கும்‌; கல சமயம்‌ சூதுவாது அறியாத 


46 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


குழந்தைகள்‌ போல்‌ பேசுவான்‌. நல்லவரிகட்டுத்‌ தீங்கு 
நண்ணாமல்‌ நயமுறக்‌ காத்து நிற்பான்‌. அல்லவருக்கு 
நஞ்சைவிடவும்‌ அழலைவிடவும்‌ கெொடியவனாக 
இருப்பான்‌. ந றின்‌, 


சாதல்‌ விளைய மயக்கிடும்‌ பாட்டினில்‌ 
கண்மகிழ்‌ சித்திரத்‌ தில்‌_—பகை 

மோதும்‌ படைத்தொழில்‌ யாவினு மேதிறம்‌ 
முற்றிய பண்டிதன்‌ காண்‌ ;-— உயர்‌ 

வேத முணர்ந்த முனிவ ருணர்வினில்‌ 
மேவு பரம்பொருள்‌ காண்‌ ;-—நல்ல 

கீதை யுரைத்தெனை இன்புறச்‌ செய்தவன்‌ 


என்பது அவனைப்பற்‌ றிய சொல்லோவியம்‌. 
தோழக்‌ கண்ணனைப்‌ பாரதியார்‌ காட்டும்‌ போது 
நமது மனம்‌ தன்னிச்சையாக நமது நண்பரிகளைச்‌ 
சோதிக்கத்‌ தொடங்குகின்றது. ஆனால்‌, 
தேரான்‌ தெளிவும்‌ தெளிந்தான்கண்‌ ஐயுறவும்‌ 
தீரா இடும்பை தரும்‌.” 


என்ற வள்ளுவம்‌ நம்மை எச்சரிக்கின்றது. ஆயினும்‌ 
பாரதி காட்டும்‌ தோழனான கண்ணனையே நாம்‌ விரும்பு 
இன்றோம்‌;  நேசிக்ன்றோம்‌. நாம்‌ வாழ்க்கையில்‌ 
உண்மைத்‌ தோழராகக்‌ கருதுபவரிடம்‌ இந்தக்‌ குணங்கள்‌ 
காணப்பெறாவிட்டாலும்‌, நாம்‌ உணரிச்சியின்மூலம்‌ 
கரண முயல்கின்றோம்‌; இதனால்தான்‌ பாரதியின்‌ 
“கண்ணன்‌ --என்‌ தோழன்‌" சவைக்குதவாத கவிதைக்‌ 
ச்லையாக நின்றுவிடாமல்‌, நமது வாழ்வின்‌ குறிக்கோளை 
எடுத்துக்‌ காட்டும்‌ சொல்லோவியமாகத்‌ திகழ்கின்றது. 
நாமும்‌ கண்ணனை நம்மில்‌ ஒருவனாகவே கருதிவிடு 


8. குறள்‌. - B10». 


கண்ணன்‌... என்‌ தோழன்‌ 47 


கின்றோம்‌. இந்தப்‌ பாட்டிற்கு இராகம்‌, தாளம்‌, குறிப்பு 
காட்டியுள்ளார்‌ கவிஞர்‌. பாட்டைப்‌ படிப்பதால்‌ 
இல்லை பாடுவதால்‌ _ *வத்சலரசம்‌' _— வாத்சல்ய 
பரவம்‌ - தட்டுப்படுவதையும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
பாட்டைப்‌ பாடி இந்தச்‌ சுவையை அநுபவிக்கலாம்‌. 


இவ்விடத்தில்‌ இன்னொரு குறிப்பையும்‌ நினைவில்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. இலக்கணப்படி *வாதீசல்யம்‌* 
என்பது *ரஸம்‌” அன்று, வத்சலா” என்பது சன்‌. றினைக்‌ 
குறிக்கும்‌. கன்றினிடத்தில்‌ பசு இருக்கும்‌ நிலையைக்‌ 
காட்டுவது வாத்சல்யம்‌, உண்மை. யென்னவென்‌ றால்‌ 
சிருங்காரச்‌ சுவையே இப்படிப்‌ பேசப்‌ பெறுகின்றது. 
சிருங்காரத்தைத்‌ தமிழர்கள்‌ உவகையென்று குறிப்பிடு 
வார்கள்‌, கணவன்‌ மனைவிமீதும்‌, மனைவி கணவன்‌ 
மீதும்‌ காட்டுவதுதான்‌ சிருங்காரம்‌. தாய்‌ குழந்தை மிது 
கொண்டுள்ள உணர்வு அன்பு எனப்படும்‌. இதுவே 
வாத்சல்யம்‌. அடியார்கள்‌ ஆண்டவன்மீது கொண்‌ 
டிருப்பது பக்தி” எனப்படும்‌. வாத்சல்யம்‌, பக்தி என்பவை 
யெல்லாம்‌ சிருங்காரத்தின்‌ பரிணாமமே. வாத்சல்யம்‌ 
பக்தி என்ற இவற்றை ரஸ்த்தில்‌ அடக்கிப்‌ பேசுவது 
ஒருவித உபசாரமேயாகும்‌. 


இங்குக்‌ கண்ணனாகிய தோழன்மீது காட்டும்‌ 
அன்பைத்தான்‌ கவிஞர்‌ “வத்ஸல ரசம்‌” ஏன்று குறிப்பிடு 
கின்றார்‌. பாட்டில்‌ மனம்‌ நன்கு ஈடுபட்டுப்‌ படிக்கும்‌ 
போது இந்த ரஸத்தைக்‌ கண்டு மகிழலாம்‌. கவிதையைக்‌ 
சுவைக்கும்‌ பழக்கம்‌ இல்லாதவர்கள்‌ இதனை அறிய 
முடியாது. 


இயல்‌--6 
கண்ணன்‌-என்‌ தாய்‌ 


இறைவனைத்‌ தாய்‌ நிலையிலும்‌, தந்தை நிலையிலும்‌ 
வைத்து எண்ணுவர்‌ சமயச்‌ சான்றோர்‌. அன்புகாட்டி 
வேண்டியவற்றை ஈவதால்‌ தாயும்‌, கல்வி முதலியவற்றை 
நடத்துவதில்‌ தந்தையும்‌ பொறுப்பாக இருப்பதால்‌ அவரி 
கள்‌ உவமையாகக்‌ கொள்ளப்‌ பெற்றனர்‌. 
...நல்வீடு செய்யும்‌ 
மாதாவினைப்‌ பிதுவை 
திருமாலை வணங்குவனே. 
மேலாத்‌ தாய்தந்தையும்‌ 
அவரே இனி ஆவாரே.£ 
என்றும்‌, நம்மாழ்வார்‌ கூறியிருத்தலைக்‌ கண்டு 
மகிழலாம்‌. இநீததீ தந்தை-மகன்‌ உறவு நவவித சம்‌ 
பந்தங்களில்‌ ஒன்றாகும்‌. நவவித சம்ப்ந்ததீதைக்‌ கூறும்‌ 
திருமந்திரம்‌ தாய்‌--மகன்‌ உறவினைக்‌ குறிப்பிடவில்லை. 
ஆனால்‌, இந்தச்‌ சிர்தனை சாதாரண மக்களிடமும்‌ 
உள்ளது. . ஆழ்வார்‌ பெருமக்களிடமும்‌, கம்பன்‌ போன்ற 


1. திருவிருத்‌ : 95 
2. திருவாய்‌ 5. 1:8. 


மாபெரும்‌ கவிஞர்கவிீடமும்‌ இந்தச்‌ 
காணலாம்‌, 


தெளிவிலாக்‌ கலங்கல்‌ நீர்‌ சூழ்‌ 
திருவரங்‌ கத்துள்‌ ஓங்கும்‌ 
ஒளியுணர்‌ தாமே யன்றே 
தந்தையும்‌ தாயும்‌ ஆவார்‌.” 
[ஓங்கும்‌ - விஞ்சியிருக்கும்‌; ஒலி - தேசு] 


என்று தொண்டரடிப்பொடிகளின்‌. திருவாக்கில்‌ தாய்‌, 
தந்தை உறவினைக்‌ காணலாம்‌. திருமங்கையாழ்வரரின்‌ 
திருவாக்கில்‌ தாரய்‌-— மகன்‌ உறவு தெவிவாகக்‌ காணப்‌ 
பெறுகின்றது. 


தாய்நினைந்த கன்றே ஓக்க என்னையும்‌ 
குன்னையே நினைக்கச்‌ செய்து தான்‌எனக்கு 
ஆய்நினைந்து அருள்செய்யும்‌ அப்பனை. 


என்ற பாசுரப்‌ பகுதியில்‌ தாய்‌--கன்று உறவினை உவமை 
யாகக்‌ காட்டித்‌ தந்தை-மகன்‌ உறவினைக்‌ காட்டி 
னாலும்‌ “அப்பன்‌” என்ற சொற்றொடர்‌ தாயையே 
நினைக்கச்‌ செய்கின்றது. கம்பநாடனும்‌ கோசலையைக்‌ 
கு.றிப்பிடுங்கால்‌, 


கன்றுபிரி காராவின்‌ துயருடை கொடி, 


என்று கூறுவான்‌. கன்று -காரரர உறவு, தாய்‌-மகன்‌ 
உறவினை நினைவு கூறிச்‌ செய்கின்றதன்றேோ2? கவிஞர்‌ 
கண்ணனைத்‌ தாயாகக்‌ கருதிப்‌ பாடும்போது பராசக்தியே 
அவருடைய தாயாகிவிடுகின்றாள்‌. 


3. திருமாலை - 37 

4, பெரி. இரு. 7.3:2. 

5. கம்பரா. அயோத்‌. கங்கை காண்‌ - 67. 
கட பத 


50 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


எனையாளும்‌ மாதேவி வீரர்‌ தேவி 
இமையவரும்‌ தொழுந்தேவி, எல்லைத்‌ தேவி 
மனைவாழ்வு பொருளெல்லாம்‌ வகுக்கும்‌ தேவி 
மலரடியே துணையென்று வாழ்த்தாய்‌ நெஞ்சே. 
என்று கூறும்‌ கவிஞரீதான்‌ கண்ணனைத்‌ தாயாகப்‌ 
ப்ரவித்து வழிபடுகின் றார்‌. 
முதலில்‌ உடலுக்கு உரம்‌ ஊட்டுவதைப்பற்றிப்‌ 
பேசுகின்றார்‌ கவிஞர்‌; 
உண்ண உண்ணத்‌ தெவிட்டாதே-—அம்மை 
உயிரெனும்‌ முலையினில்‌ உணர்வெனும்பால்‌; 
வண்ணமுற வைத்தெனக்‌ கே-- என்றன்‌ 
வாயினிற்கொண்‌ டூட்டுமோர்‌ வண்மை 
. யுடையாள்‌ 
என்ற பகுதியில்‌ அன்னை பாரலாட்டிச்‌ சீராட்டு 
வதைக்‌ காட்டுகின்றார்‌. மணிவாசகப்‌ பெருமானும்‌ 
றுரல்‌ நினைந்து ஊட்டும்‌ தாய்‌" என்று அன்னையின்‌ 
பெருமையை--அருமையை--எடுத்துக்காட்டுவரி. தாய்ப்‌ 
பால்‌ உண்ண உண்ணத்‌ தெவிட்டாதது; இந்தப்‌ பால்‌ 
உயிரெனும்‌ முலையில்‌ உணர்வாக ஊறுவது. குழந்தை 
பிறந்தவுடன்‌ அதற்கு வேண்டும்‌ பால்‌ எங்கிருந்து கடைக்‌ 
கும்‌ என்பதை அது அறியாது. தாய்தான்‌ தன்‌ முலைக்‌ 
காம்பை வண்ணமுற அதன்‌ வாயில்‌ வைதீது ஊட்டு 
தின்றாள்‌. சக்தி தேவிதான்‌ கண்ணம்மா வடிவில்‌ தனக்கு 
இவ்வாறு ஊ ட்டுவதாகக்‌ கருதுகின்றார்‌ கவிஞரி. 
அடுத்து, கண்ணம்மா தனக்குக்‌ கதைகள்‌ கூறுவதைக்‌ 
காட்டுகின்றார்‌. இங்கு அன்னையைக்‌ கவிஞர்‌ அடில 
உருவமாகக்‌ (Cosmic form) காண்கின்றாரி. வானமே 


த்க்‌ S 
6. வேதாந்த பாடல்கள்‌-—நெஞ்சோடு சொல்வது - 2 
7. திருவாச- பிடித்தபத்து - 9. 


கண்ணன்‌--என்‌ தாய்‌ 1 


இவளது கைகள்‌; பூமியே இவளது மடி. 
கைகளால்‌ அணைத்துத்‌ தன்‌ மடியில்‌ கடத்திக்கொண்டு 
கதைகள்‌ சொல்லிக்‌: கவிஞர்‌ இந்நிலையை, 


கண்ணனெனும்‌ பெயருடை யாள்‌,--என்னைக்‌ 
காட்டிநிறை வான்‌எனுந்தன்‌ கையிலணைத்து 

மண்ணெனுந்தன்‌. மடியில்‌ வைத்தே--பல 
மாயமுறுங்‌ கதைசொல்லி மனங்களிப்பாள்‌. 


என்று காட்டுவார்‌. இந்தக்‌ கண்‌ 
வடுவாகப்‌ பிறிதோரிடதீதில்‌, 


எண்ணிலாப்‌ பொருளும்‌ எல்லையில்வெளியும்‌ 
யாவுமாய்‌ நின்றனை.” 


என்றும்‌ காட்டுவார்‌. 


கதைகள்‌ குழந்தைகட்கு இன்ப்ந்‌ தரக்கூடியவை; 
வளர்நீதவர்களும்‌ முதியோர்களும்‌ கூட கதைகளில்‌ 
மனத்தைப்‌ பறிகொடுப்பர்‌. பண்டிருந்தே கதைகள்‌ 
மானிட வாழ்க்கையில்‌ ஒரு சிறந்த இடத்தைப்‌ 
பெற்றுள்ளன. நமது நாட்டில்‌ கதை சொல்வது ஒருகலை 
யாகவே மதிக்கப்பெற்று வந்துள்ளது, சிறு குழந்தையாக 
இருந்தபொழுது சிவாஜி அன்னையின்‌ மடியிலிருநீது 
கொண்டே பல கதைகளைக்‌ கேட்டதாக வரலாற்று 
மூலம்‌ அறிகின்றோம்‌, திருவிழாக்‌ காலங்கவிலும்‌, பிற 
சமயங்களிலும்‌, திருக்கோயில்கவிலும்‌, திருமடங்களிலும்‌ 
புராணச்‌ சொற்பொழிவுகள்‌ செய்யப்பெற்று வருவதை 
இன்றும்‌ காணலாம்‌. “கதா காலட்சேபங்கள்‌* செய்வ, 
இன்றும்‌ ஒரு சிறந்த கலையாகப்‌ போற்றப்ப்டுகின்ற து. 
பாமர மக்களுக்கு உயர்ந்த சமய உண்மைகளையும்‌ 
வாழ்க்கைத்‌ தத்துவங்களையும்‌ கற்பிப்பதற்கு இ 


44 
ப 


8. தோ. பா மகாசக்தி பஞ்சகம்‌ உத 


52 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


கதைகள்‌ பெரிதும்‌ உதவுகின்றன. எதீதனையோ பேர்‌ இக்‌ 
கதைகளைக்‌ கேட்டு உள்ளத்‌ தெளிவு அடைந்துள்ளனர்‌; 
அடைந்தும்‌ வருகின்றனர்‌. இங்கனம்‌ கவிஞர்‌ 
கண்ணம்மாவின்‌ மடியிலிருந்து கொண்டே கதை 
களைக்‌ கேட்கின்றார்‌. 


கவிஞரின்‌ கண்ணம்மா உளவியல்‌ நுட்ப்ங்களை நன்கு 
அறிந்தவள்‌. வயதிற்கேற்றவாறு குழந்தைகளின்‌ மனப்‌ 
பான்மையும்‌ உளப்போக்கும்‌ விடுப்பார்வமும்‌ மாறிக்‌ 
கொண்டு வரும்‌ என்பதை நன்கு அறிந்தவள்‌. அதற்‌ 
கேற்றவாறு கதைகள்‌ கூறுவாள்‌, 


இன்பமெனச்‌ சிலகதைகள்‌--எனக்‌ . 
கேற்றமென்றும்‌ வெற்றியென்றும்‌ 
சில ககைகள்‌ 
துன்பமெனச்‌ சிலகதைகள்‌--கெட்ட 
தோல்வியென்றும்‌ வீழ்ச்சியென்றும்‌ 
சில கதைகள்‌ 
என்‌ பருவம்‌ என்றன்‌ விருப்பம்‌--எனும்‌ 
இவற்றினுக்‌ ணெங்கவென்‌ னுளமறிந்தே 
அன்பெரடவள்‌ சொல்லி வருவாள்‌--அதில்‌ 
அற்புதமுண்‌ டாய்ப்பர வசமடைவேன்‌. 


என்ற பகுதியில்‌ கண்ணம்மாவின்‌ கதை சொல்லும்‌ 
போக்கைக்‌ காணலாம்‌. 


கண்ணம்மா கவிஞருக்கு இந்த அகிலத்தின்‌ தோற்றத்‌ 
தினையே அழகாக எடுத்துக்காட்டிப்‌ ப்டைப்பின்‌ விந்தை 
யீல்‌ பாலனின்‌ மனத்தைப்‌ ப றிகொடுக்கக்‌ செய்துவிடு 
கின்றாள்‌. கதைப்போக்கலேயே வான இயலையும்‌,. 
புவியியலையும்‌ பிற இயல்களையும்‌ அற்புதமாகத்‌ 
தெரிவிக்கின்றாள்‌. அண்டகோள இயல்‌. அற்புதமாக 
எடுத்துரைக்கப்‌ தகக 


சண்ணன்‌--என்‌ தாய்‌ 53 


வானவெளியில்‌ எண்ணற்ற அண்‌ 
வண்ணம்‌ தம்மைதீ தரமாகவும்‌ பகலவனை வலம்‌ வந்த 
நிலையிலும்‌ வெவ்வேறு வேகத்தில்‌ சுழல்கின்றன என்று 


ரிந்த 


யல றிஞர்கள்‌ கூறுவர்‌. மணிவாசகப்‌ பெருமானும்‌ 
அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌ 
அளப்பருந்‌ தன்மை வளப்பெருங்‌ காட்டு 
ஒன்றனுக்‌ கொன்று நின்றெழில்‌ பகரின்‌ 
அற்றொரு கோடியின்‌ மேற்பட விரிந்தன 

என்று கூறுவர்‌. இதனையே குற்றாலக்‌ குறவஞ்9 

அசிரியர்‌ திரிகூடராசப்ப கவிராயர்‌, 


சாட்டிநிற்கும்‌ அண்ட மெலாம்‌ 

சாட்டையிலாப்‌ பம்பரம்போல்‌ 
ஆட்டி நிற்கும்‌ குற்றாலத்து 

அண்ணலார்‌ 
 என்று'கூறுவர்‌. ‘அலகிலா விளையாட்டுடை' அண்டவன்‌ 
சாட்டைதீ துணையின்‌ றியே இத்தனை அண்டங்களையும்‌ 
ஆட்டிவைக்கின்றான்‌ என்றும்‌, அஃது ஒரு பம்பர 
விளையாட்டு போல்‌ உள்ளது என்றும்‌ குறிப்பால்‌ 
உணர்த்துவரி அக்‌ கவிஞர்‌. 


பாரரதியாரும்‌ இந்த அகிலத்தின்‌ காட்சியை, 
நக்கபிரான்‌ அருளால்‌--இங்கு 
நடைபெறும்‌ உலகங்கள்‌ கணக்கிலவாம்‌! 
தொக்கன அண்டங்கள்‌-—வளர்‌ 
தொகைபல கோடிபல்‌ கோடிகளாம்‌! 
இக்கணக்‌ கெவரறிவார்‌?--புவி 
. எத்தனை யுளதென்ப தியாரறிவார்‌! 


9. திருவாச. திருவண்டப்‌ பகுதி. அடி (1-4) 
10. குற்‌. குறவஞ்சி செய்‌. 107, 


ல்க கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


நக்கபிரான்‌ அறிவான்‌--மற்று 
நானறி யேன்பிற நரரறியார்‌; 
தொக்கபோர்‌ அண்டங்கள்‌—கொண்ட 
தொகைக்கெல்லை இல்லையென்று 
சொல்லுகின்ற 
குக்கபல்‌ சாத்‌ திரங்கள்‌-—ஒளி 
தருகின்ற வாரானமோர்‌ கடல்போலாம்‌; 
அக்கட லதனுக்கே-எங்கும்‌ 
அக்கரை இக்கரை யொன்றில்லையாம்‌ 


இக்கட லதனகத்தே-—ஆங்கங்‌ 

சடையிடைத்‌ தோன்றும்புன்‌ குமிழிகள்‌ போல்‌ 
தொக்கன உலகங்கள்‌;--இிசைத்‌ 

தூவெளி யதனிடை விரைந்தோடும்‌; 
மிக்கதோர்‌ வியப்புடைத்தாம்‌--இந்த 

வியன்பெரு வையத்தின்‌ காட்சி, கண்டீர்‌.” 


என்று காட்டுவ, இக்கரு ததினையே பிறிதோரி இடத்தில்‌ 
மகாசக்தியை வாழ்த்தும்‌ முறையில்‌, 


விண்டு ரைக்க அறிய அரியதாய்‌ 
விரிந்த வான வெளியென நின்றனை; 
அண்ட கோடிகள்‌ வானில்‌ அமைத்தனை ; 
அவற்றில்‌ எண்ணற்ற வேகஞ்‌ சமைத்தனை; 
மண்ட லத்தை அணுவணு வாக்கினால்‌ 
வருவ தெத்தனை யத்தனை யோசனை 
கொண்ட தூரம்‌ அவற்றிடை வைத்தனை" 


என்று காட்டுவதையும்‌ காணலாம்‌. “எல்லாம்‌ சக்தி மயம்‌" 
என்ற கொள்கையுடையவரல்லவா? இதனால்‌ தான்‌, 


17, தோ. பாஅகோமதி மகிமை - 5,6,7. 
12. மேலது--மகாசக்தி வாழ்த்து. 


கண்ணன்‌--என்‌ தாய்‌ 55 


த்‌ இப்‌ பரம்பொருளின்‌ ஐல கீகம்‌_—அதை 
அன்னை யெனப்பணிதல்‌ அக்கம்‌. 8 
என்று சொல்லி வைத்தார்‌ எனக்‌ கருதுதல்‌ வேண்டும்‌. 
தாய்‌ -கண்ணம்மா--நிலையிலுள்ள கண்ணன்‌, 


சின்ன சின்ன பொம்மை 
சிங்கார பொம்மை 


காட்சியை, 


விந்தைவிந்தை யாக எனக்கேபல 
விதவிதத்‌ தோற்றங்கள்‌ காட்டுவிப்‌ பாள்‌ 


என்று காட்டுவர்‌ கவிஞர்‌. அடுத்து, விண்வெளியிலுள்ள 
பொருள்களை காட்ககளை-ஒவ்வெொன்றாகக்‌ காட்டு 
கின்றாரி. 


சந்திர னென்றொரு பொம்மை அதில்‌ 
குண்ணமுதம்‌ போலஒளி பரந்தொழுகும்‌ 
மந்தை மந்தையா மேகம்‌--பல 
வண்ணமுறும்‌ பொம்மையது மழைபொழியும்‌ 
முத்தஒரு சூரிய னுண்டு--அதன்‌ 
முகத்தொளி கூறுதற்கோர்‌ மொழியிலையே 
அம்புலி, முகில்‌, பகலவன்‌ இவற்றைக்‌ காட்டிய கவிஞர்‌ 
இந்தக்‌ கோள்கட்கு மிகத்‌ தொலைவிலுள்ள விண்மின்‌ 
களையும்‌ காட்டுகின்றார்‌. 
வானத்து மீன்க ளுண்டு சிறு 
மணிகளைப்‌ போல்மின்னி நிறைந்திருக்கும்‌ 
நானத்தைக்‌ கணக்கடெவே-— மனம்‌ 
நாடிமிக முயல்கினும்‌ கூடுவதில்லை; 


13. ஹே-சக்தி விளக்கம்‌ 


56 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


[நானதீதை - நான்‌ -அதீதை- நான்‌ அதை; இது 
பிராமணர்‌ வழக்கு] 
வானத்தில்‌ கணக்கிலடங்கா உடுக்களைக்‌ காட்டிய 
கவிஞர்‌ பூமிக்கு வருகின்றார்‌. முதலில்‌ மலைகளைக்‌ 
காட்டுகின்றாரி. 


கானத்து மலைக ளுண்டு-எந்தக்‌. 
காலமுமொ ரிடம்விட்டு நகர்வதில்லை, 
மோனத்தி லேயிருக்கும்‌-—ஒரு 
மொழியுரை யாதுவிளை யாடவருங்காண்‌, 
நல்லநல்ல நதிக ஞண்டு--அவை 
நாடெங்கும்‌ ஒடிவிளை யாடிவருங்காண்‌; 
மெல்ல மெல்லப்‌ போயவைதாம்‌— விழும்‌ 
விரிகடற்‌ பொம்மையது மிகப்பெரிதாம்‌; 
எல்லையதிற்‌ காணுவ தில்லை ;- அவை 
எற்றிநுரை கக்கியொரு பாட்டிசைக்கும்‌ 
 ஒல்லெனுமப்‌ பாட்டினிலே--அம்மை 
ஓமெனும்‌ பெயரென்றும்‌ ஓலித்திடுங்காண்‌. 
நதிகள்‌ பாய்ந்து வருவதை நாடு முழுவதும்‌ விளையாடி 
வருவதாகக்‌ கூறுவது அற்புதம்‌, அற்புதம்‌! அங்ஙனம்‌ 
விளையாடி. வரும்‌ ஆறுகள்‌ இறுதியில்‌ “விரிகடல்‌. 
பொம்மையதில்‌' சோய்‌ விழுகின்றனவரம்‌. “அந்தக்‌” கடல்‌ 
நுரை கக்கிப்‌ பாட்டிசைக்கும்‌; அப்பாட்டினில்‌ “ஓம்‌” என்ற 
செயரி ஒலித்திடும்‌ என்கின்றார்‌. இதில்‌ அமயஞானம்‌ 
தட்டுப்படுகின்றது. 


கண்ணம்மா என்ற தாய்‌ பின்ன்ரித்‌ தமக்குக்‌ கொடுத்த 
வற்றையெல்லாம்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டுகின்றார்‌. சோலை 
களையும்‌ கரவினங்களையும்‌ நல்கி அவற்றின்‌ மூலமும்‌ 
பலநிற மணி மலரிகளையும்‌, தருக்களில்‌ தூங்கிவிடும்‌ 
கனிவகைகளையும்‌ ஞாலமுமுதும்‌ நிறைந்திருக்குமாறு 
தயத்தகும்‌ பொம்மைகளாகச்‌ குவித்து வைதீதிருப்பதாகக்‌ 


கண்ணன்‌..-என்‌ தாய்‌ 57 


கூறுகின்றாரி. இவற்றின்‌ கோலமும்‌ சுவையும்‌ சொல்லுழ்‌ 
தால கி 

இன்னும்‌ என்னென தீந்துள்ளாள்‌? தின்பதற்குப்‌ 
பண்டங்கள்‌, செவி தெவிட்டா நற்பாட்டுகள்‌, நன்றாகப்‌ 
பழகுவதற்கு மெய்த்தோழர்கள்‌ இவற்றையெல்லாம்‌ 
தந்துள்ளாள்‌. மேலும்‌, . 


கொன்றிடும்‌ எனஇனிதாய்‌-இன்பக்‌ 
கொடுநெருப்‌ பாய்‌அனற்‌ சுவையமுதாய்‌ 
நன்றியல்‌ காதலுக்‌ கே--இந்த 
நாரியர்‌ தமையெனைச்‌ சூழவைத்‌ தாள்‌. 
என்று காமச்‌ சூட்டை எழுப்பும்‌ நங்கையரைத்‌ தந்ததையும்‌ 
காட்டுகின்றார்‌. அங்காடித்‌ தெருவில்‌ குழந்தைகட்கு 
பல்வேறு அழகுடை பொம்மைகள்‌ அடுக்கி வைத்திருப்‌ 
பதைக்‌ காண்கன்றோம்‌. அங்ஙனமே, கண்ணம்மாவாகிய 
தாய்‌ தனக்கு விளையாடுவதற்கு வைத்திருக்கும்‌ விலங்குக்‌ : 
காட்சிச்‌ சாலைகளையும்‌, நீர்ப்பொருட்காட்சச்‌ சாலை 
களையும்‌ காட்டுவார்‌. 


இறகுடைப்‌ பறவைக ளும்‌--நிலந்‌ 
இரிந்திடும்‌ விலங்குகள்‌ ஊர்வனகள்‌ 
அறைகடல்‌ நிறைந்திட வே--எண்ணில்‌ 
அமைந்திடற்‌ கரியபல்‌ வகைப்படவே 
சுறவுகள்‌ மீன்வகை கள்‌--எனத்‌ 
தோழர்கள்‌ பலருமிங்‌ கெனக்களித்‌ தாள்‌; 
நிறைவுற இன்பம்வைத்‌ தாள்‌;--அதை 
நினைக்கவும்‌ முழுதிலும்‌ கூடுவதில்லை. 
கவிஞரும்‌ குழந்தை நிலையிலிருநீது கொண்டு 
அனைத்தையும்‌ கண்டு களிக்கின்றார்‌. 


சற்றுப்‌ பக்குவம்‌ அடைந்த குழந்தைக்குத்‌ தருவது 
போல்‌ பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கின்றாள்‌ 


58 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


கண்ணம்மா. சரியான குழந்தைகள்‌ பள்ளியின்‌ * ஆசிரியை * 
யாகத்‌ திகழ்கின்றாள்‌. அவள்‌ தரும்‌ பாடத்திட்டம்‌ இது ; 
சாத்திரம்‌ கோடி வைத்தாள்‌ ;- அவை 
தம்மினும்‌ உயர்ந்ததோர்‌ ஞானம்வைத்தாள்‌ 
மீத்திடும்‌ போதினி லே நான்‌ 
வேடிக்கை யுறக்கண்டு நகைப்பதற்‌ கே 
கோத்தபொய்‌ வேதங்க ளும்‌-மதக்‌ 
கொலைகளும்‌ அரசர்தம்‌ கூத்துகளும்‌ 
மூத்தவர்‌ பொய்ந்நடை யும்‌--இள 
மூடர்‌ தம்‌ கவலையும்‌ அவள்புனைந்‌ தாள்‌; 
வகுப்பில்‌ சில சமயம்‌ வேடிக்கை காட்டுவதுபோல்‌ பொய்‌ 
வேதங்கள்‌, மதக்‌ கொலைகள்‌ (எ-டு. சமணரிகளைக்‌ 
கமுவேற்றல்‌, சிலுவைப்‌ போரிகள்‌ போன்றவை), 
அரசர்தம்‌ கூத்துகள்‌ (எ-டு. துரியோதனன்‌ செயல்கள்‌, 
இராவணன்‌ தீங்குகள்‌, இரணியனின்‌ அடாத செயல்கள்‌ 
போன்றவை), மூதீதவரீகளின்‌ நெறிதவறிய நடக்கை, 
நெஞ்சிற்‌ கவலை நிதம்பயிராக்கும்‌ மூடத்தனம்‌ இவையும்‌ 
குழந்தையின்‌ பாடத்திட்டமாகின்றன. ஆசி ரியரி 
வகுப்பில்‌ பாடம்‌ நடத்தும்போது ஒரே *அறுவையையும்‌" 
சோர்வடைச்‌ செய்யும்‌ முறையையும்‌ தவிர்க்க வேண்டு 
மல்லவா? 


தாய்‌ குழந்தைக்கு வேண்டுவனவற்றையெல்லாம்‌ 
தருவதைப்போல்‌ கண்ணன்‌ என்ற தாய்‌, 


வேண்டிய கொடுத்திடு வாள்‌;-- அவை 
விரும்புமுன்‌ கொடுத்திட விரைந்திடுவாள்‌ ; 
ஆண்டருள்‌ புரிந்திடுவாள்‌;-- அண்ணன்‌ 
அருச்சுனன்‌ போலெனை ட்டம்‌ 
ச்‌ * 
நீண்டதோர்‌ புகழ்வாழ்‌ வும்‌-பிற 
நிகரறு பெருமையும்‌ அவள்கொடுப்பாள்‌ . 


கண்ணன்‌---என்‌ தாய்‌ 59 


என்று அனைதீதையும்‌ தருவான்‌ என்று சொல்லிக்‌ 
கவிதையையும்‌ நிறைவு செய்கின்றார்‌; தலைக்கட்டு 
கின்றார்‌. 


இப்பாடல்‌ பூமிதேவியைப்‌ போற்றும்‌ ஒரு பாடலாகக்‌ 
கருதலாம்‌. அறிஞர்கட்கு இந்தப்‌ பூவுலகம்‌ முழுவதும்‌ ஒரு 
திருவிழாக்‌ கோலத்துடன்‌ காட்சியளிக்கும்‌ என்று று எமர்சன்‌ 
என்ற அமெரிக்கக்‌ கவிஞர்‌ கூறுவதை நாம்‌ கேட்டதுண்டு 
இதையொட்டி பாரதியார்‌ இந்த அத்தையே ஒர 
“விசுவரூப தரிசனமாகக்‌” காண்கின்றார்‌; இயற்கை 
அன்னைமீது பாரதியார்‌ கொண்ட பேரவாவைப்‌ டடத 
காட்டுகின்றது. இம்முறையில்‌ இவர்‌ அங்கிலக்‌ 
கவிஞராகிய வொர்ட்ஸ்‌ வொரிதீதிற்கு அதத த 
இங்கனம்‌ இயற்கை அன்னையை இயலும்‌ போதெல்லாம்‌ 
ாராட்டுவது—போற்றுவது-இவர்தம்‌ அழுத்தமான 
சக்திவழிபாட்டுக்‌ கொள்கையைச்‌ சார்ந்ததாகும்‌ என்று 
கருதுவது மிகவும்‌ பொருதீதமாகும்‌. மேலும்‌, தத்துவ 
ஞானக்‌ கவிஞர்‌ தாயுமான அடிகள்‌, | 


பாராதி விண்அனைத்து நீயாச்‌, சிந்தை 
பரியமட லாஎழுதிப்‌ பார்த்துப்‌ பார்த்து 


என்று அகில முழுவதையும்‌ *விசுவரூப தரிசனமாகக்‌ 
 கண்டுகளலிப்பதைப்‌ போலவே, பாரதியாரும்‌ பிரகிருதி 
மண்டலத்தையே தம்‌ காட்சிக்குள்‌ அடக்கி மகிழ்கின்றார்‌ 
என்று கொள்வதிலும்‌ தவறில்லை. 'நொண்டிச்‌ சிந்து” 
மெட்டில்‌ யாக்கப்பெற்ற 'இக்‌ கவிதையை பாடிப்‌ பாடித்‌ 
தய்த்தால்‌ கவிதையநுபவத்தின்‌ கொடு முடியை எட்டிப்‌ 
பிடிக்கலாம்‌. 


4. ஆகார புவனம்‌ - 24, 


.இயல்‌--7 


கண்ணன்‌--என்‌ தந்‌ைத 


ண்‌ 


சமயச்‌ சான்றோர்கள்‌ எம்பெருமானைத்‌ தந்தை 
நிலையில்‌ வைத்தெண்ணக்கூடிய இடங்கள்‌ 
எண்ணற்றவை. எடுத்துக்காட்டாக, நம்மாழ்வார்‌ 
 திருவேங்கடமுடையரனை, 
திருவேங்‌ கடத்து 
என்‌ஆனை என்‌ அப்பன்‌! 
என்றும்‌, திருக்குறுங்குடி எம்பெருமானை, 
குறுங்குடி மெய்ம்மையே 
உளனாய எந்தையை 


என்றும்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. இந்த ஆழ்வாரே 
திருவிண்ணகர்‌ சேரிந்த பிரானை, 


என்சரண்‌ என்கண்ணன்‌ என்னை 
ஆளுடை என்‌௮ப்பனே” 
என்றும்‌, 
1. திருவாய்‌. 3, 9; 1 


2. மேலது 38. 9;2 
3. மேலது 6.3; 8 


கண்ணன்‌--என்‌ தந்தை 61 


என்‌அப்பன்‌ எனக்காய்‌ இகுளாய்‌ 
என்னைப்‌ பெற்றவளாய்‌ 
பொன்அப்பன்‌ மணியப்பன்‌ முத்தப்பன்‌ 
என்னப்ப னுமாஙு ஹ்‌ 
தன்னொப்பார்‌ இல்‌அப்பன்‌* 
என்றும்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 


இதிகாசக்‌ கண்ணன்‌ அச்சில்தான்‌ இக்‌ கண்ணனும்‌ 
வாரிக்கப்‌ பெறுகின்றான்‌. இயற்கைக்‌ கோள்களை 
G நாக்கி) செயற்கைக்‌ கோள்கள்‌ ஏவப்பெற்று அண்டகோள 
ஆராய்ச்சி நடைபெறுவது இக்காலம்‌. அண்மையில்‌ 
அம்புலியை நோக்கி அளுள்ள அமெரிக்க விண்கலங்கள்‌ 
ஏவப்பெற்று ஆய்வுகள்‌ நடைபெற்றன. செவ்வாய்‌, 
வியாழன்‌, வெள்ளிக்‌ கோள்களின்‌ ஆய்வுகள்‌ நடைபெறு 
கின்றன. இத்தகைய ஆய்வுகள்‌ எல்லாம்‌ பிற்காலத்தில்‌ 
நடைபெறலாம்‌ என்ற சாத்தியக்கூறுகளை யெல்லாம்‌ 
பாரதியார்‌ கனவுகண்டார்‌ என்று நினைக்கத்‌ தோன்று 
கின்றது. 


பூமிக்‌ கெனைய னுப்பி னான்‌;--அந்தப்‌ 
புதமண்ட லத்திலென்‌ தம்பிக ளுண்டு; 
நேமித்த நெறிப்படி யே-இந்த 
நெடுவெளி யெங்கணும்‌ நித்தம்‌ உருண்டே. 
போமித்‌ தரைகளி லெல்லாம்‌— மனம்‌ 
போலவிருந்‌ தாளுபவர்‌ எங்க ளினத்தார்‌ 
சாமி இவற்றினுக்‌ கெல்லாம்‌— எங்கள்‌ 
தந்தையவன்‌ சரிதங்கள்‌ சிறிதுரைப்பேன்‌. 


இந்த விண்வெளியில்‌ நேமிதீத நெறிப்படியே பல்லாயிரக்‌ 
கணக்கான அண்டங்கள்‌ நாடோறும்‌ உருண்டோடு 


4. மேலது 6.3; 9 


62 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


கின்றன. இத்தரைகளிலெல்லாம்‌ உயிரினங்கள்‌ வாழ்‌ 
கின்றன என்பது கவிஞரின்‌ கணிப்பு. இவற்றையெல்லாம்‌ 
ஆளுவது மனித இனம்‌ -*“எங்கள்‌ இனத்தார்‌.” ஆதலால்‌ 
தான்‌ புதன்‌ மண்டலத்திலும்‌ தம்‌ தம்பியரி இருப்பதாகச்‌ 
செப்புகின்றார்‌ கவிஞர்‌. இந்த மனித இனத்தின்‌ தந்தை 
தான்‌ கண்ணன்‌. இவன்‌ வரலாறுதான்‌ இங்குக்‌ கூறப்‌ 
பெறுகின்றது, முதலில்‌ திருநரமத்தைப்பற்றிக்‌ கூறு 
கின்றாரி: 
நாவு துணிகுவ தில்லை உண்மை 
நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே; 
யாவரும்‌ தெரிந்திட வே--எங்கள்‌ | 
ஈசனென்றும்‌ கண்ணனென்றும்‌ சொல்லுவ 
துண்டு; 
மூவகைப்‌ பெயர்புனைந்‌ தே அவன்‌ 
முகமறி யாதவர்கள்‌ சண்டைகள்‌ செய்வார்‌; 
தேவர்கு லத்தவன்‌ என்‌ றே-—அவன்‌ 
செய்திதெரி யாதவர்‌ சிலருரைப்‌ பார்‌. 
பின்னர்‌ கண்ணனின்‌ பிறப்பைப்பற்றிக்‌ கூறுபவரி, 
பிறந்தது மறக்குலத்‌ தில்‌; அவன்‌ 
பேதமற வளர்ந்ததும்‌ இடைக்கு லத்தில்‌; 
சிறந்தது பார்ப்பன ருள்ளே;-—லெ 
செட்டிமக்க ளோடுமிகப்‌ பழக்க முண்டு; 
என்கின்றார்‌. பிறப்பினால்‌ க்ஷதீதிரியன்‌; வளரிப்பினால்‌ 
யாதவகுலதீ திலகன்‌. ஆயினும்‌ அவனை அந்தணரீகள்‌ 
தாம்‌ அதிகமாகப்‌ பேரற்றுகின்றனரி. அவன்‌ அருளிய 
பகவத்கீதை பார்ப்பனர்களிடம்தான்‌ அதிகச்‌ செல்வாக்கு 
பெற்றுள்ளது. அதிகம்‌ பேர்‌ அதைப்‌ படிக்காவிடினும்‌ 
அதைப்பற்றிப்‌ பேசுவதில்‌ குறைவில்லை! 
செல்வநிலைக்குக்‌ குறைவில்லை; சேமிதீதுவைத்த 
பொன்னுக்கும்‌ அளவில்லை. கல்வியில்‌ மிகச்‌ சிறந்‌ தவ 


ண்ணன்‌--என்‌ தந்தை 63 


அன்னமாக அவனிக்குத்‌ தருமறைகளை அருளிய வ்‌ 
சாந்தீபினி முனிவரிடம்‌ கல்விபயின்றான்‌ ர 
உலகோர்‌ நடையை யொட்டிதான்‌. ( ஸி 
கீதையின்‌ பெருமையும்‌ இனிமையும்‌ ரகப்‌ 
எல்லாம்‌ வல்ல இக்‌ கண்ணனிடம்‌ கொஞ்சம்‌ பயித்தியம்‌ 
தோன்றுவதுண்டு. என்ன பயித்தியம்‌? 


நல்வழி செல்லு பவரை---மனம்‌ 
நையும்வரை சோதனைசெய்‌ நடத்தை யுண்டு 


என்பதுவே. இது துரியோதனாதியரிடம்‌ அக்கிரமங்கள்‌ 
தலையெடுக்கள்‌ செய்ததும்‌, பாண்டவர்களைப்‌ பல்வேறு 
வகையில்‌ துன்பங்களால்‌ வாடச்‌ செய்ததும்‌ இஃ 
புரிந்த லீலா விநோதங்கள்‌! இன்றும்‌ நல்லவரி வாடுவதும்‌ 
அல்லவர்‌ அவனியில்‌. மேலோங்குவதும்‌ இவன்‌ 
திருவிளையாடல்களால்தான்‌. படிப்பவரிகட்கு இனிமை 
யாக இருக்கவும்‌, துன்புறுவோர்‌ அமைதி பெறவும்‌ 
“தத்துவமும்‌” படைதீதுள்ளான்‌! ததீதுவத்தைப்‌ பேசச்‌ 
செய்கின்றவனும்‌ இவன்‌ தானே! 


“*தருமத்தின்‌ வாழ்வதனைச்‌ சூது கவ்வும்‌; 

தருமம்‌ மறுபடி வெல்லும்‌” எனுமியற்கை 
மருமத்தை நம்மாலே உலகங்‌ கற்கும்‌ 

வழிதேடி விதிஇந்த செய்கை செய்தான்‌;. 
கருமத்தை மேன்மேலும்‌ காண்போம்‌, இன்று 

கட்டுண்டோம்‌ பொறுத்தி ருப்போம்‌; காலம்‌. 

மாறும்‌ 

கருமத்தை அப்போது வெல்லக்‌ காண்போம்‌, 


என்று அருச்சுனன்வாயிலாக அறம்‌ பேசசிசெய்து மனக்‌ 
குமுறலை அடங்கச்‌ செய்பவனும்‌ இவனே. இதுதான்‌ 
பின்னர்‌ போராக மாறி அப்‌ போரும்‌ அறதீதின்கழ்‌ 
அடங்கிவிடுகின்‌ றது. 


64 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


எளி கண்ணனின்‌ பண்புநலன்கள்‌ பேசப்பெறு 
பண்ணித்‌ கருமை கொண்டான்‌ ;--அவன்‌ 
"நேயமுறக்‌ களிப்பது பொன்னிறப்‌ பெண்கள்‌; 


துறந்த நடைக ளூடையான்‌;--உங்கள்‌ 
சூனியப்பொய்ச்‌ சாத்திரங்கள்‌ கண்டு நகைப்பான்‌. 


இன்றைய இக்கருமைநிறக்‌ காளையர்‌ பொன்னிறமேனி 
மங்கையரை விரும்புவதுபோல்‌, கண்ணனும்‌ அத்தகைய 
மனப்பான்மையக்‌ கொண்டிருந்தான்‌ போலும்‌! இக்‌ 
காலத்தில்‌ உண்மையான” பகுத்தறிவு வாதிகள்‌ பொய்யும்‌ 
புனைசுருட்டும்‌ மிக்க போலி சாதீதிரங்களைக்‌ கண்டிப்பது 
போல்‌ கண்ணனும்‌ அத்தகைய சாத்திரங்களை எள்ஸி 
நகைத்துத்‌ தள்ளினான்‌ போலும்‌! 


எம்பெருமானை ஏழைபங்காளன்‌--இன தயாளன்‌-- 
என்றெல்லாம்‌ கொள்வது மரபு. இம்‌ மரபிற்கேற்பக்‌ 
கண்ணன்‌ ஏழை மக்களைத்‌ தோழமை கொள்வான்‌; 
செல்வம்‌ ஏ 'றியார்‌ தமைக்‌ கண்டு ச றி விழுவான்‌. “இடுக்கண்‌ 
வருங்கால்‌ நகுக்‌ என்ற வள்ளுவப்‌ பெருமானின்‌ அறவுரைப்‌ 
படி, துன்பத்திலும்‌ இன்பம்‌ காணும்‌ முறையில்‌ 
நெஞ்சம்‌ தளரிச்சி கொள்ளாதவர்கட்குச்‌ செல்வச்‌ சிறப்பு 
கள்‌ செய்வான்‌. மனத்தைக்‌ “குரங்கு மனம்‌” என்று 
சொல்வதுண்டு, அதன்‌ கணந்தோறும்‌ மாறிமாறிசி 
செயற்படுந்‌ தன்மையை நோக்க. கண்ணனின்‌ புத்தியும்‌ 
நாழிகைக்‌ கொருமுறை மா றியவண்ணம்‌ இருக்கும்‌; ஒரு 
"நாள்‌ இருந்த புத்தி மறுநாள்‌ இராது. ஆள்‌ நடமாட்ட 
ட. பாழிடங்கள்‌, பாழடைந்த மண்டபங்கள்‌, 
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும்‌ மக்களால்‌ கைவிடப்‌ 
பெற்‌ ற - இடிபாடுடைய இடங்கள்‌ 'இங்கெல்லாம்‌ 


ட ட வைப்பவன்‌ 
5. குறள்‌ - 623 


கண்ணன்‌. - என்‌ தந்த 


ண்ணனை ணலாம்‌. இங்கெல்லாம்‌ பாட்டினிலும 
தனம்‌ நெஞ்சைப்‌ பறி கொடுத்தவனாகக்‌ 
காணப்பெறுவான்‌. 


ஊழ்வினையின்‌ ஊற்றத்தை எடுத்துக்காட்ட வந்த 
வள்ளுவப்‌ பெருந்தகை, 


நன்றாங்கால்‌ நல்லவாக்‌ காண்பவர்‌ அன்றாங்கால்‌ 

அல்லற்‌. படுவது எவன்‌?” 
என்று விளக்க்ப்போவர்‌. இதனை மனகதிதஇுற்கொண் 
பாரதியின்‌ கண்ணனும்‌, 

இன்பத்தை இனிதென வும்‌--துன்பம்‌ 

இனிதில்லை என்றுமவன்‌ எண்ணுவதில்லை. 
இஃது *இருவினை யொப்பு' என்ற சைவ இதீதாந்துக்‌ 
கொள்கையைக்‌ தழுவியுள்ளது. பாரதியாரின்‌ கண்ணன்‌ 
உயிரிக்குலதீதின்மேல்‌ பேரன்பு மிக்கவன்‌. *கரக்கை குருவி 
எங்கள்‌ ஜாதி” என்று கூறுபவன்‌. உயிர்க்குலம்‌ அறிவினில்‌ 
மேன்மையுறுவதற்காக *“வன்புகள்‌' பல புரிபவன்‌. 
'இவனுக்கு “விதி” என்ற அமைச்சன்‌ உண்டு. விதிப்படி 
ஒழுக வேண்டும்‌ என்பதில்‌ கண்டிப்பு உடையவன்‌. னை 


கள்‌ மக்கள்‌ ஒழுகு முறையைக்‌ கூறுவன என்ற கொள்கை 
யுடையவன்‌. ஆனால்‌, 


வேதங்கள்‌ கோத்து வைத்தான்‌ அந்த 

வேதங்கள்‌ மனிதர்‌ மொழியி லில்லை. 
வேதங்கள்‌ என்று புவியோர்‌-—-சொல்லும்‌ 

வெறுங்கதைத்‌ திரளிலவ்‌ வேதமில்லை; 
வேதங்க ளென்றவற்‌ றுள்ளே---௮வன்‌ 

வேதத்திற்‌ சிலசில கலந்ததுண்டு; 
வேதங்க என்றி யொன்றில்லை-— இந்த 

- மேதினி மாந்தர்சொலும்‌ வார்த்தைக ளெல்‌ 
லாம்‌, 


6. குறள்‌ - 379 
௮. பார்‌ 


66 கண்ணன்‌. பாட்டு த்திறன்‌ 


என்று உண்மை நிலையை ஒளிக்காமல்‌ எடுதீதுரைப்ப்வன்‌. 
உலக நன்மைக்காக (வருணாசிரம தர்மம்‌” ஏற்படுத்தினர்‌ 
பண்டையோரி. அதன்‌ உண்மைப்‌ பொருளை உணராமல்‌ 
பின்‌ வந்தோர்‌ அதனைக்‌ கெடுத்து *குட்டிச்சுவராக்கினரி” 
இன்று “உண்மை வேதம்‌” இன்னதென்பதை உணராதவரி 
கள்‌ “வேதம்‌, வேதம்‌” என்று தவளைகள்பேரல்‌ 
பொருளற்ற கூச்சல்களை எழுப்புகின்றனர்‌. வருணாசிரம 
தரிமத்தைப்பற்‌ றிப்‌ பாரதியின்‌ கண்ணன்‌ கூறுவது 2 


நாலு குலங்கள்‌ அமைத்தான்‌;--அதை 
நாசமுறப்‌ புரிந்தனர்‌ மூடமனிதர்‌, 
சீலம்‌ அறிவு கருமம்‌--இவை 
சிறந்தவர்‌ குலத்தினில்‌ சிறந்தவராம்‌. 
மேலவர்‌ தீழவர்‌ என்றே—வெறும்‌, 
வேடத்திற்‌ பிறப்பினில்‌ விதிப்பன வாம்‌; 
போலிச்‌ சுவடியை எல்லாம்‌-— இன்று 
பொசுக்கிவிட்டா லெவர்க்கும்‌ நன்மையுண்‌ 
டென்பான்‌ . 


இப்‌ ப்குதியைப்‌ படிக்கும்போது “தந்தை பெரியரே" 
கண்ணனாக நின்று பேசுவதுபோல்‌ தோன்றுகின்றது. 


முருகப்‌ பெருமானை என்றும்‌ இளமையாக 
இருப்பவன்‌ என்று கொள்வதுண்டு. அங்கனமே பாரதி 
யாரின்‌ கண்ணனாதிய தந்தையும்‌, 


வயது முதிர்ந்து விடினும்‌--எந்தை 
வாவிபக்‌ களையென்றும்‌ மாறுவதில்லை; 
துயரில்லை; மூப்பு மில்லை,--என்றும்‌ 
சோர்வில்லை நோயொன்றும்‌ தொடுவதில்லை; 
பயமில்லை, பரிவொளன்றில்லை--எவர்‌ 
பக்கமும்நின்‌ நெதிர்ப்பக்கம்‌ வாட்டுவதில்லை 
நயமிகத்‌ தெரிந்தவன்‌ காண்‌; தனி 
நடுநின்று விதிச்செயல்‌ கண்டு மகிழ்வான்‌, 


67 


துன்பத்தில்‌ நொந்து வருவோரிடம்‌ இரக்கம்‌ காட்டுவான்‌; 
அன்பு கனிவான்‌. அன்புகாட்டுமாறு பரிந்துரைப்பால்‌ 
அன்பினால்‌ துன்பம்‌ அனைத்தையும்‌ டைக்‌ விடலாம்‌ 
என்பான்‌. “பொறுத்தவரி பூமியாள்வாரி' என்ற 
கொள்கைக்கு அதரவு தருபவன்‌. 


என்புடை பட்ட யொழுதும்‌-— நெஞ்சில்‌ 
ஏக்கமுறப்‌ பொறுப்பவர்‌ தம்மை உகப்பான்‌. 

இன்பத்தை எண்ணு பவர்க்கே-— என்றும்‌ 
இன்பமிகத்‌ தருவதில்‌ இன்பமுடையான்‌ . 


இப்பாடலின்‌ மூலம்‌ சில தத்துவக்‌ கருதீதுகள்‌ புலனா 
இன்றன. பாடலின்‌ தொடக்கத்தில்‌ இறைவனைத்‌ தந்தை 
என்று குறிப்பிடுவதால்‌ உலக மக்கள்‌ யாவரும்‌ சகோதரி 
கள்‌ என்ற கருத்தை வற்புறுதீதுகின்றார்‌ கவிஞரீ. 
துன்ப்தீதினால்‌ மனிதன்‌ 'சுடசீசுடரும்‌ பொன்போல்‌ ஒளி 
விடுகின்றான்‌”? என்ற தத்துவம்‌ ஈண்டு காட்டப்‌ பெறு 
கின்றது. துன்பத்தில்‌ உழலும்போதுதான்‌ ஞானம்‌ 
உதயமாடன்றது. பாரதப்‌ பெரும்போர்‌ முடிவடைந்த 
பிறகு கண்ணனும்‌ பாண்டவர்களும்‌ குந்தியைப்‌ பாரிக்கள்‌ 
சென்றபோது அவள்‌ கூறுகின்றாள்‌: “கண்ணா, துன்பங்‌ 
களும்‌ தொல்லைகளும்‌ தொடர்ந்து எனக்கு வருமாறு 
அருள்‌ செய்க. அப்பொழுதுதான்‌ இதயத்தில்‌ உன்னை 
நிரந்தரமாக இருத்த முடியும்‌” என்பதாக. அத்தை 
மருமகனிடம்‌ பேசும்‌ பேச்சு இது. துன்பங்களினால்தான்‌ 
மனிதன்‌ தூய்மையடையமுடியும்‌ என்பதனால்தான்‌ 
இறைவன்‌ அடியாரிகளைத்‌ துன்பத்தில்‌ உழலச்செய்து 
உய்விக்கின்‌ றான்‌. எம்பெருமானை எந்தத்‌ திருநாமதீ 
தால்‌ குறிப்பது 


ன குறள்‌ ப்‌ 297 


68 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ஒருநாமம்‌ ஓருருவம்‌ 
ஒன்றுமில்லாற்கு ஆயிரம்‌ 
இருநாமம்‌ பாடிநாம்‌ 
தெள்ளேணம்‌ கொட்டாமோ? 
என்ற மணிவாசகப்‌ பெருமானின்‌ கருத்தைச்‌ சந்திக்‌ 
கின்றோம்‌. கவிஞரே பிறிதோரிடத்தில்‌, 
யாமறிந்த மதங்கள்பல உளவாம்‌ அன்றே; 
யாவினுக்கும்‌ உட்புதைந்து கருத்திங்கொன்றே 
என்று கூறுவதும்‌ நம்‌ மனத்தில்‌ எழுகின்றது. மெய்ப்‌ 
ப்பத்‌ இயல்பைப்பற்றித்‌ தாயுமான அடிகள்‌ 


பந்தமறும்‌ மெய்ஞ்ஞான மான மோனப்‌ 
பண்பொன்றை அ௮ருளிஅந்தப்‌ பண்புக்‌ கேதான்‌ 
சிந்தை இல்லை; நானென்றும்‌ பான்மை இல்லை; 
தேகமில்லை காலமிம்லை திக்கு மில்லை; 
தொத்தம்‌இல்லை; நீக்கம்‌இல்லை பிறிதும்‌ இல்லை; 
சொல்லுமில்லை இராப்பகலாம்‌ தோற்றம்‌ 
இல்லை; 
அந்தமில்லை ஆதிஇல்லை; நடுவும்‌ இல்லை, 
அகமுமில்லை; புறமுமில்லை அனைத்தும்‌ இல்லை. 
இதனையும்‌ சிந்திக்கன்றோம்‌. இங்கனம்‌ பாரதியாரின்‌ 
இப்பாடல்‌ பல்வேறு தத்துவக்‌ கருத்துகளை நம்‌ 
உள்ளத்தில்‌ குமிழியிடச்‌ செய்கிறது. ப 
இந்தக்‌ கவிதையின்‌ தலைப்பில்‌ கவிஞர்‌ ர 
ரஸம்‌ அற்புதம்‌” என்ற குறிப்பைத்‌ தந்துள்ளார்‌. 
இதனையும்‌ விளக்குவது இன்றியமையாததாகின்றது. 
மக்கள்‌ பீல்‌ பொருள்களைக்‌ கண்ணுறுங்கால்‌ அவற்றோடு 
தம்‌ மனநிலையைச்‌ சேரித்துச்‌ சிறப்பாக அநுபவிக்கும்‌ 


ப வ ட 
8. திருவா. திருத்தெள்‌. 1 
9. ஆகார புவனம்‌ - 20. 


க ண்‌ ய 


ரன்‌-என்‌ தந்தை 96 


உதிக்கின்றன. எதிரில்‌ காணப்பெறும்‌ பொருளின்‌ பண்பு 
கள்‌, அதன்‌ சிறப்பியல்புகள்‌ இவைபற்றி ஆராய்கின்‌ றனரி. 
பிறகு தம்‌ மன நிலைக்கு ஏற்றவாறு அப்பொருளை 
உட்கொள்ளுகின்‌ றனர்‌. இது வழக்கமாக நடைபெறுவது. 
இதற்கு மாறுபாடாக எதையாவது கண்ணுற்றால்‌ உடனே 
வியப்புணர்ச்சி எழுகின்றது. வியப்பிற்கும்‌ நகைப்பிற்கும்‌ 
பொருளின்‌ இயற்கைக்‌ குணங்கள்‌ மாறியிருப்பது பொது 
வான காரணம்‌, அனால்‌, நகைப்புக்குரிய பொருள்‌ 
இயற்கையில்‌ நின்று மாறுபடுவதுடன்‌ பிறரால்‌ வேண்டாத 
வண்ணமும்‌ அமைந்திருக்கும்‌; வியப்பு அங்ஙனமன்று. 
அதன்‌ பரிணாமம்‌ யாவராலும்‌ விரும்பத்தக்க வண்ணம்‌ 
இருக்கும்‌. சில இடங்களில்‌ விரும்பத்தகாத முறையிலும்‌ 
மாறுதல்‌ உண்டாகிப்‌ பார்ப்போரை வியக்கச்‌ செய்வதும்‌ 
உண்டு. இதை மறுப்பதற்கில்லை. ஆயினும்‌, நாம்‌ எதிரி 
பாராத முறையில்‌ ஒன்று நிகழ்நீதுவிடின்‌ அதனை வியப்பு 
என்றும்‌, இயற்கைக்கு மாறாகப்‌ பரிணாமம்‌ ஏற்பட்டால்‌ 
நகைப்பு உண்டாகும்‌ என்றும்‌ இரண்டிற்குமுள்ள 
வேற்றுமையை அறிதல்‌ வேண்டும்‌. வியப்பும்‌ நகைப்பும்‌ 
வேறு வேறு உணர்ச்சிகள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அதற்குக்‌ 
காரணத்தை மட்டிலும்‌ தனியாய்‌ விளக்க முடியாவிடினும்‌ 
நம்‌ மனமே இரண்டு விதமாக ஏற்பதை உணர்கின்றோ 
மன்றோ? அந்தந்த இடங்களில்‌ அவ்வவற்றிற்‌ கேற்ற 
காரணங்கள்‌ இருப்பதாலேயே சில இடங்களில்‌ விந்தையும்‌ 
சில இடங்களில்‌ நகைப்பும்‌ ஏற்படுவதாய்‌ ஓப்பவேண்டும்‌ . 


இரண்டு எடுதீதுக்காட்டுகளால்‌ இதனை விளக்கலாம்‌. 
யசோதைக்குப்‌ பரந்தாமனே குழந்தையாக இருக்கின்றான்‌ 
என்பது எப்படித்‌ தெரியும்‌? சாதாரணக்‌ குழந்தையாகவே 
கண்ணனை எண்ணியிருந்தாள்‌. ஒரு நாள்‌ கண்ணன்‌ 


விட்டாள்‌. மண்ணைத்‌ 

ன்‌ in கண்ணன்‌ தான்‌ 

ம்‌ பு ச்கவில்லை என்று கத்தல்‌ உடனே 
ட்‌ ம. ர்க வேரன்‌ காண்பிக்கச்‌ செய்தாள்‌. 

8 திறந்ததும்‌ ல்‌ பதினான்கு உலகங்‌ 
அனையது நின்று விட்டாள்‌ 


ப்‌ 


991 


னாள்‌. வெறும்‌ 6 வாய்தான்‌ இருத்தது. | 
ரன்‌ சோவத்தனத்தைத்‌ தூக்‌ நிறுத்தி ஆயர்களை 
ஆ ரைகளையும்‌ i நிகழ்சி ஆயர்களையும்‌ நம்‌ 
யம்‌ வியப்‌ ஐச்‌ செய்வதோடு கல்மாரியை ஏவிய 


இ i தப்‌ னு 


மு கெனைய னுப்பினான்‌;-—அந்த 
புதமண்ட லத்திலென்‌ தம்பிக ளுண்டு; 
நேமித்த நெறிப்படியே--இந்த 
நெடுவெளீயெங்கணும்‌ நித்தம்‌ உருண்டே 
போமித்‌ வ்‌ 


கண்ணன்‌ - என்‌ சேவகன்‌ 


மகா பாரதத்தால்‌ தூதுபோனவன்‌ 
ஏற்றம்‌ சொல்லுகிறது." 


என்பது ஸ்ரீவசன பூஷணம்‌. இங்குத்‌ தூதுபோனவன்‌ 
கண்ணன்‌; சரிவேகவரன்‌. இங்கு “சர்வேசுவரன்‌” என்று 
சொல்லாமல்‌ “தரதுபோனவன்‌” என்று சொன்னதற்குக்‌ 
காரணம்‌ என்ன? தேவ தேவனான தன்னுடைய பெருை 
யும்‌, தான்‌ மேற்கொள்ளும்‌ தொழிலின்‌ தாழ்வை 
பாராமல்‌ கழுத்திலே ஓலை கட்டித்‌ தூது போனதும்‌, 
தேரோட்டியதும்‌ போன்ற செயல்கள்‌ எல்லாம்‌ எம்‌ 
பெருமான்‌ அடியார்கட்குப்‌ பரதநீதிரனாய்‌ இருக்கும்‌ 
தன்மையில்‌ உள்ள “௬9”*க்கு வசப்பட்டிருநீதமையால்‌ 
"தாரன்‌ என்று கூறுவர்‌ வைணவ ஆசாரியப்‌ பெருமக்கள்‌. 


மேலும்‌ அவரிகள்‌, '*தரது போனது கரிமத்திற்குக்‌ 
கட்டுப்பட்ட காரணத்தால்‌ வந்ததன்று. இச்சை காரண 
மாகத்‌ தன்னடியார்கள்‌ திறதீதில்‌ செய்யும்‌ தாழ்ச்சி 
யெல்லாம்‌ ஏற்றத்திற்கு உடலாகும்‌. “அந்தப்‌ பரமாதீ 
மாவே இந்த உலகில்‌ பிறந்ததனால்தான்‌ மிக்க ஒளி 
1. ஸ்ரீவசன புஷணம்‌-6 (புருடோத்தம நாயுடு பதிப்பு) 


2. ருசிஃபாவச்‌ செயலையோ புண்ணியச்‌ செயலையோ 
அறிந்தே செய்வதற்குக்‌ காரணமாயுள்ள சுவை, 


73 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


"ன்று ஷன்‌ “அஷ்டகம்‌” என்னும்‌ நூல்‌; 
£ இச்சையால்‌ ) செய்யும்‌ செயல்களெல்லாம்‌ 
> ர த தருவனவாகும்‌. இவன்‌ தூதுபோன 
ற்விற்குக்‌ காரணமாக நினைப்பவர்‌ அறிவு 
தச்‌ ர்‌ ஆவர்‌. அறிவில்‌ தலை 


த்திறம்‌ உரலினோடு இணைந்திருந்து 
ஏங்கிய எளிவே?* 


“மூவாறுமாசம்‌ 
சென்‌ று பக்ஸ்‌ 


த்த மரச்‌ ஏற்றத்தை த 
தாதுபோனவன்‌” என்று அருளிச்‌ செய்தார்‌ 
தரி என்று விளக்குவார்கள்‌. 


ன்‌ £ண்ணன்‌-—என்‌ சேவகன்‌" என்ற 
வின்‌ இந்த எளிமைக்‌ குணத்தை எடுத்துக்‌ 
அமைந்துள்ளது என்று கருதலாம்‌. இந்த 
யில்‌ இப்‌ பாடலைச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
இப nd சேவகரிகளின்‌ சேவையையும்‌ 

1 இன்று அரசுப்பணி, வங்கிப்‌ 


கு வள்ள பிறதுறைப்‌ பணி(தனியாரி 
னங்க ளில்‌ i எலிவவ்ள்‌ தவிர) இவற்றில்‌ 
ணியாற்றும்‌ ஊ வ்‌ "சேவை: யைக்‌ கிண்டல்‌ செய்யும்‌ 
னையிலும்‌ இப்பாடல்‌ அமைந்துள்ளது என்று 
கருதலாம்‌, 'அரகப்பணியாளர்கள்‌ (Government servants) 
என்பதுபோன்ற சொற்கள்‌ பரிகாசத்திற்கு இட ந்தருபவை 


றம 


4. திருவாய்‌, 1.8: 1 


க ர னா 


ணன்‌-—என்‌ சேவகன்‌ 73 


களாகிவிட்டன. ச௬ுதந்திரத்திற்குப்‌ பிறகு இ 
க அ போல்‌” பெருகி விட்டது. தி 
ஆணையம்‌ (Planning Commission} என்ற நிறுவனம்‌ 
பெருகி ண்‌ 5 வரலாற்றை தொடக்சம்முதல்‌ இன்று 
வரை கருதினால்‌ இவ்வுண்மை தெளிவாகப்‌ புலனாகும்‌. 
எண்ணிக்கை பெருகப்பெருகத்‌ திறமை தலைகழ்‌ விதெத்‌ 
தில்‌ (Inverse proportion) போவதையும்காணலாம்‌. இன்று 
முற்பகல்‌ வேலைதொடங்கும்‌ நேரம்‌ முதல்‌ பிற்பகல்‌ 
வேலை விடும்‌ நேரம்வரையில்‌ அரசு, கல்லூரி, பல்கலைக்‌ 
கழகம்‌ முதலிய நிறுவனங்களில்‌ நுழைந்து பாரிதீதால்‌ 
கணிசமான அளவில்‌ இருக்கைகள்‌ காலியாகவே இருக்கும்‌. 
எழுத்து மூலம்‌ விடுப்பு எடுத்தோர்‌ போக விடுப்பில்லாமல்‌ 
இருக்கையில்‌ காணப்பெறாதவர்‌. தொகை கணிசமாக 
இருக்கும்‌. அவசர காலநிலை (8௭08௭) தோன்றும்‌ 
காலத்தில்‌ மட்டிலும்‌ இப்பணியாளர்களை இருக்கைகளில்‌ 
காணலாம்‌. செயலாற்றும்‌ திறமையும்‌ மிகுதியாக 
இருப்பதையும்‌ பார்க்கலாம்‌. பணியாளரிகள்‌ சினம்‌ 
கொள்ளாமல்‌ தம்‌ நெஞ்சில்‌ கைவைத்து மனச்சான்றைச்‌ 
சோதித்தால்‌ இவ்வுண்மை தெளிவாகத்‌ தட்டுப்படும்‌. 

பொதுவாகச்‌ சேவகர்கள்‌-— பணியாளர்கள்‌ பற்றி 
பாரதி கூறுகின்றார்‌ : 

கூலிமிகக்‌ கேட்பார்‌ 
கொடுத்ததெல்லாம்‌ தாம்மறப்பார்‌; 
வேலைமிக வைத்திருந்தால்‌ 
வீட்டிலே தங்கிடுவார்‌; 


இது பொதுவாக அரசு ஊழியர்கள்‌ உட்பட வேலை 
யாட்களின்‌ இயல்பு என்பதை எல்லோரும்‌ அறிவர்‌: 
ஊதியம்‌ பெறும்‌ அனைவருமே மனோதத்துவப்‌ போக்கில்‌ 
ஓரே வகையில்‌ அடங்குவர்‌. கற்றோர்கள்கூட இதற்கு விதி 
விலக்கு இல்லை. இவர்கள்கூட சங்கம்‌ அமைத்துக்கொண்டு 


74 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


. கல்லாத 


த இன்சுவர்‌ வில்லை” என்‌ றால்‌ 
பானையிலே தேளிருந்து 
7ல்‌ கடித்ததென்பார்‌7 
வீட்டிலே பெண்டாட்டி 
மேற்பூதம்‌ வந்ததென்பார்‌; 
பாட்டியார்‌ செத்துவிட்ட 
ன்னிரண்டாம்‌ நாள்‌ என்பார்‌; 


ஈண்டு நு மூன்று “சாக்குறோக்குகள்‌்‌ 
றப பெறுகின்‌ றன மூன்றாவதாகக்‌ கூறும்‌ காரணதி 
)தைப்பற்‌ 2 என்‌ ன்‌ ஆரரியப்‌ பெருந்தகை லீ பாதிரியாரி அவரி 
றன து சொன்னது (1934-35) ஈண்டு 
அருகன்றது. திருச்சி புனித குசையப்பரி 
ஞ்‌ படித்த கால ட்‌ மாணாக்கரின்‌ 

: வ்‌ வம்‌ 


ப i வாரா த்‌ ல்‌ உ 
உதுத்துடன்‌ வருதல்‌ வேண்டும்‌. இம்முறை 
தவில்‌ ரூ. 5ஃ00 தண்டம்‌ (ஈரா) கட்டுதல்‌ 
டு ல்லூரியில்‌ முதல்வகுப்பில்‌ (First University 

சேர்த்துப்‌ ர ர முதல்‌ மூன்று மாதம்‌ 

விது ரஜைகளைச்‌... சற்றுத்‌ தளர்த்துவார்கள்‌. அக்‌ 
தி இல்‌ லீ சரமியார்‌ வகுப்பில்‌ நகைச்‌ சுவை கிளப்பு 

௫ தங்களுக்குக்‌ காரணம்‌ எழுதச்சொல்லித்‌ 
னி ர்‌ இறத்தல்‌, பாட்டியாருக்கு 18-ஆம்‌ 
நாள்‌ ங்கு; பாட்டியாருக்கு முதலாண்டு திவசம்‌ என்று 
எழுதுமாறு கூறுவார்‌. இவையெல்லாம்‌ தீர்ந்த பிறகு 


கண்ணன்‌..-என்‌ சேவகன்‌ 75 


இப்படி.எமுதுமாறு சொல்லி அவரே விப்பாரி! காரணம்‌, 
த்த அப நாட்டுப்புறத்திலிருந்து வரும்‌ மாணாக்கரி 
கட்கு அவரி பேசும்‌ ஆங்கிலம்‌ புரியாததால்‌, i ந்‌ 
சுவையைக்கேட்டு சரிக்காமலிருப்பர்‌; அவர்‌ சரிப்பதால்‌ 
இவர்களும்சேர்ந்து சிரிப்பர்‌. வகுப்பு கலைந்த பிறகு புரியா 
_ மல்‌ சேரிந்து சிரித்ததற்கு ஒருவரையொருவர்‌ காரணம்‌ 
வினவுவர்‌; இதிலிருந்து அவர்கள்‌ புரியாத நிலையைத்‌ 
தெரிநீதுகொள்ளலாம்‌. இந்‌ i ்வக்ற ப 
நினைந்து பார்க்கும்போ து சிரிப்பு து 
“நொண்டிச்‌ சாக்கு” கொண்டு விடுப்பு விண்ணப்பம்‌ 
எழுதுவோர்‌ இதனைச்‌ சிந்திப்பாராக.. 


சில பணியாளரிகள்‌ பொய்யே அவதாரம்‌ எடுத்தது 
போல்‌ காணப்பெறுவர்‌. சிலர்‌ சொல்‌ வேறு, செயல்‌ வேறு 
என்‌ நிருப்பர்‌. சிலர்‌ “புறணி? பேசுவதையும்‌ உள்வீட்டுச்‌ 
செய்திகளை ஊரம்பலப்படுத்துவதையும்‌ வழக்கமாகக்‌ 
கொண்டிருப்பரி. 
ஓயாமல்‌ பொய்யுரைப்பர்‌; 
ஒன்றுரைக்க வேறுசெய்வார்‌; 
தாயாதி யோடு 
தனியிடத்தே பேடடுவார்‌; 
உள்வீட்டுச்‌ செய்தியெல்லாம்‌ 
ஊரம்பலத்‌ துரைப்பார்‌; 
என்வீட்டில்‌ இல்லையென்றால்‌ 
எங்கும்‌ முரசறைவார்‌; 
சேவகரால்‌ பட்ட 
சிரமம்மிக உண்டுகண்டீர்‌ 
இவையெல்லாம்‌ வீட்டுச்‌ சிறு சேவகரிகள்‌, வேலைக்காரி 
கள்‌ இவர்களிடத்தில்‌ இன்றும்‌ காணலாம்‌. அரசு ஊழியர்‌ 
களும்‌ இதற்கு விதிவிலக்கு இல்லை. மனித இயல்பு 


கண்ணன்‌ பாட்டுத்தி 


றன்‌ 


ன்றுதானே. சில குடும்பங்களில்‌ வேலைக்‌ 
ஜர்தா மி இல்லாமல்‌ காலம்‌ 


சேவகர்டுல்‌ லாவிடிலோ 
செய்கை நடப்பதில்லை. 


கூர்ந்து நோக்குபவர்கள்‌ கவிஞர்கள்‌. 
திகளையும்‌ கூர்ந்து கவனிக்கின்ற 
நுட்பமாகத்‌ தம்‌ கவிதைகளில்‌ 


சில நல்ல சேவகர்களும்‌ இல்லாமல்‌ இல்லை. சரியான 
கயாட்களாகச்‌ சிலா செயற்படுவதையும்‌ காணத்தான்‌ 

கின்றோம்‌. இப்படி ஆள்‌ அமைவது “பூர்வ புண்யம்‌” 
இர்‌ யம்‌ வார்கள்‌ ச இவரீ களையும்‌ கவிஞர்‌ ஒருவன்‌ 
மூலம்‌ காட்டுகின்றார்‌. இப்படிப்பட்ட ஒருவன்‌ 

கிருந்தோ வருகின்றான்‌. தான்‌ இடைச்சாதி ன்‌ 
சேர்ந்தவன்‌ என்றும்‌ உரைக்கின்றான்‌. ' இவன்‌ தன்னைப்‌ 
பற்றிச்‌ சொல்லிக்கொள்வ து: 


மாடுகன்று மேய்த்‌ இடுவேன்‌ 
மக்களைநான்‌ காத்திடுவேன்‌ 
வீடு பெருக்கி 
ள்‌ வைத்திடுவேன்‌ ; 


நணிமணிகள்‌ காத்திடுவேன்‌: 
சின்னக்‌ குழ ந்‌ தக்குச்‌ 

சிங்காரப்‌ பாட்டிசைத்தே 
ஆட்டங்கள்‌ காட்டி 

அழாதபடி பார்த்‌ இடுவேன்‌; 
காட்டுவழி யானாலும்‌ 

கள்ளர்பய மானாலும்‌, 


கண்ணன்‌ என்‌ சேவகன்‌ 77 


இரவிற்‌ பகலிலே 
எந்நேர மானாலும்‌ 
சிரமத்தைப்‌ பார்ப்பதில்லை, 
தேவரீர்‌ தம்முடனே 
சுற்றுவேன்‌ தங்களுக்கோர்‌ 
துன்பமுறாமற்‌ காப்பேன்‌. 


புதிய வேலைக்காரனை அமர்தீதும்போது, அவன்‌ 
தன்னைப்பற்றி இவ்வாறெல்லாம்‌ சொல்லிக்‌ கொள்வதை 
இன்றும்‌ காணலாம்‌. சில தனிப்பட்ட பண்பு நலன்களை 
யும்‌ எடுத்துரைப்பதையும்‌ காண்கின்றோம்‌. 
கற்றவித்தை யேதுமில்லை; 
காட்டு மனிதன்‌, ஐயே! 
ஆனபொழுதும்‌ கோலடி 
குத்துப்போர்‌ மற்போர்‌ 
நானறிவேன்‌ ; சற்றும்‌ 
நயவஞ்‌ சனைபுரியேன்‌ . 
இப்படியெல்லாம்‌ ேபேசும்‌ வேலைக்காரரிகளைக்‌ 
. காண்கின்றேரம்‌. இங்கனம்‌ சொல்லுறெப்டி நடப்பவர்கள்‌ 
சிலரே; சிலர்‌ வேறுவிதமாகச்‌ செயற்படுவதுமுண்டு, 
இல்லக்‌ கிழத்தி அமைவதும்‌, நல்ல வீட்டு வேலையாள்‌ 
அமைவதும்‌ ஒருவரிதம்‌ நற்பேறு என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. 
பாரதியார்‌ காட்டும்‌ “கண்ணன்‌ என்ற சேவகன்‌" 
நல்ல உடற்‌ கட்டுள்ளவன்‌. கண்ணிலே களங்க மற்ற 
பார்வை, வாயில்‌ இனிமையான பேசி, யாரி கண்டாலும்‌ 
“நல்ல வேலைக்காரன்‌" என்ற கருத்து ஏற்பட்டுவிடும்‌. 


4. “படிக்காத மேதை”--என்ற தமிழ்த்‌ திரைப்படத்‌ 
தில்‌ *கண்ணன்‌-என்‌ சேவகன்‌” அற்புதமாகக்‌ கையாளப்பெற் 
றுள்ளது. “நடிகர்‌ திலசம்‌”--நம்மை நன்கு கவர்கின்றார்‌. 


பாட்டுத்‌ இறன்‌ 


7 


தனக்கு வேண்டிய கூலிப்‌ றிப்‌ பேசு 


தாலிகட்டும்‌ 0 பெண்டாட்டி 
சந்ததிகள்‌ ஏதுமில்லை; 
நானே ரர்‌ தனியாள்‌; 
ரன்‌ றாவிடினும்‌ 


அளவில்லை; தேவரீர்‌ 
ந தெஞ்சிலுள்ள 
காதல்‌ பெரிதெனக்குக்‌ 


்‌ இவன்‌ பண்டைக்‌ 
"த்தல்‌. ஒன்றாகக்‌ காணப்படுஷன்‌ றான்‌. 
வா தீத 'ரிப்வான்‌ விங்கிள்‌' என்ற 
அக்‌ ந தனை துதவனாகத்‌ தெரிகின்‌ றான்‌. 
செனல்‌ ஒப்பிய குண 


ட்‌ எத்தி ற்குப்‌ பெயர்போன இதிகாசக்‌ 
ம்‌ நினைவு படுத்துகின்றான்‌. இந்தக்‌ 
னை வேலையாளாக அமர்த்திக்கொள்ளுகின்றாரி 
இல்‌ லை, கவிஞரீ கண்ணனு க்கு அடிமையாகி 


அன்றுமுதற்‌ கொண்டு 
நாளாக நாளாக 


ட த கண்ண; 


கண்ணன்‌. என்‌ சேவகன்‌ 79 


குக பேசமுடியும்‌? எம்பெருமானின்‌ கருணை 
வெள்ளம்‌ கோத்து வந்தால்‌ அதனை ம்க்‌ சொல்ல 
மொழிக விலே உள்ள சொற்களுக்கும்‌ பஞ்சம்‌ தானே. 
அவதாரங்களில்‌ கஇருஷ்ணாவ தாரத்தில்தரன்‌ கிருஷ்ணல்‌ 
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ தான்‌ இறைவன்‌: எல்லா 
வல்லமையும்‌ தனக்குண்டு-—என்‌ ற. ண்ணத்துடன்‌ 
செயலாற்றுதின்றான்‌. இவன்‌ இருவருள்‌... தோழமை... 
கிடைத்து விட்டால்‌ சொல்ல வேண்டுமர? அகவே, அவன்‌ 
கவிஞருக்குச்‌ செய்யும்‌ தொண்டுகளை அவரே கூறு 
கின்றார்‌. 
கண்ணை இமையிரண்டும்‌ 
காப்பதுபோல்‌, என்குடும்பம்‌ 
வண்ணமுறக்‌ காக்கின்றான்‌ 
வாய்முணுத்தல்‌ கண்டறியேன்‌; 
வீதி பெருக்குகின்‌ றான்‌; 
வீடுசுத்த மாக்குகின்றன்‌; 
தாதியர்செய்‌ குற்றமெல்லாம்‌ 
தட்டி யடக்குகின்றான்‌; 
மக்களுக்கு வாத்தி, 
வளர்ப்புத்தாய்‌, வைத்தியனாய்‌ 
ஒக்கநயங்‌ காட்டுகின்றான்‌; 
ஒன்றுங்‌ குறைவின்‌ றிப்‌ 
பண்டமெலாம்‌ சேர்த்துவைத்துப்‌ 
பால்வாங்கி மோர்வாங்கிப்‌ 
பெண்டுகளைத்‌ தாய்போற்‌ 
பிரியமுற ஆதரித்து 
நண்பனாய்‌ மந்திரியாய்‌ 
நல்லா சிரியனுமாய்‌, 
பண்பிலே தெய்வமாய்ப்‌ 
பார்வையிலே சேவகனாய்‌ 
எங்கிருந்தோ வந்தான்‌ 
இடைச்சாதி என்று சொன்னான்‌. 


இ கின்றது. நாட்டப்‌. பக்களிகிரந்த 
ு பணியாட்கள்‌ ர்‌ முதல்‌ ல டு ஈடுகள்‌ இங்ஙனம்‌ 
கரச்‌ "சாயம்‌: இவரிகள்மீத படியப்‌ a பண்புகள்‌ 
ன்றன; ந கரக்‌ கவர்ச்‌ சிகள்‌ ன்‌ 3 ட்கொள்ளு 


மாகலாம்‌, இங்கனம்‌ இடம்‌ மாறுவோரிகளிலும்‌ 
ங்கள்‌ இ. மையால்‌ பெரியபணிக்கும்‌ போவதுண்டு. 
ச கிடப்பதே” (Work is Worship) 

ம ர. வெர்கள்‌ 


தியாரி உழைப்பில்‌ நம்பிக்கை கொண் 
றுவார்‌. பொழுது வீணேகழிய இடங்கொடேன்‌. 
காரியங்களை ஊக்கத்துடனும்‌ மகழ்ச்சி 


5. தோ. பா. விநாயகர்‌ நான்மணி மாலை - 25 


இட தீதில்‌ யவர்‌: இன்‌; னும்‌ வு்‌ 


“செய்யுங்‌ கவிதை பராசக்தி 
யாலே செய்ப்படுங்காண்‌? 


என்று தன்னிடம்‌ கவிதை தோன்றுவதைப்‌ பற்றிக்‌ 
கூறுவார்‌. தன்‌ எழுதீதில்‌ மிகவும்‌ நம்பிக்கை கொண்ட 
கவிஞர்‌ பெருமான்‌, 


எழுதுகோல்‌ தெய்வம்‌; இந்த 
எழுத்தும்‌ தெய்வம்‌.” 
என்று போற்றியுரைப்பார்‌. அதனால்தான்‌ உழைப்பவர்‌ 
களை--நல்ல உழைப்பாளிகளை ச வ.கரிசளைப்‌ 
பாராட்டுகின்றார்‌. நல்ல சேவகர்களைக்‌ கண்ணனாகவே 
- போற்றுகின்றார்‌. 


அடியாரீமரட்டு பேரன்பு கொண்டவன்‌ 
எம்பெருமான்‌. அவனது செளலப்பிய குணம்‌ அங்ஙனம்‌ 
செயற்படுகின்‌ றது. இரண்டு வைணவர்கள்‌ சந்திக்கும்‌ 
போது ஒருவரி “அடியேன்‌ தாசன்‌” என்று மற்றவர்‌ காலில்‌ 
விழ, அவர்‌ “அடியேன்‌ இராமாநுசதாசன்‌” என்று இவர்‌ 
காலில்‌ விழுவதைப்‌ பார்க்கின்றோம்‌. *தாசத்துவம்‌்‌ 
இங்குப்‌ போட்டி போடுகின்றது! இங்ஙனமே எம்பெருமான்‌ 
அடியாரிக்கு எவியவனாக-ஏன்‌ அடியவனாக-அமை 
கின்றான்‌. இதனைக்‌ கவிஞர்‌ நன்கு உணர்கின்றார்‌. 
அதனால்‌, 


£6. மேலது--26 


7. பாரதி அறுபத்தாறு- 18 
கபர டு 


ண்ணான்‌ பாட்டுத்திறன்‌ 


என்னதவம்‌ செய்துவிட்டேன்‌! 
கால்லை த்த தாள்முகலாய்‌ 
சா து ள்‌. ம்‌ அவன்பொ றுப்பாய்ச்‌ 


தெ ளிவே வடிவாம்‌ 
சிவஞானம்‌, என்றும்‌ 

ரிசேர்‌ நலமனைத்தும்‌ 
ஒங்கிவரு கின்‌ றனகாண்‌! 


பண்கொம்‌ கண்கொண்டேன்‌ 
கண்ணனை யாட்கொள்ளக்‌ 
காரணமும்‌ உள்ளனவே! 
முழு மனநிறைவுடன்‌-—எக்களிப்புடன்‌-—யேசு 


கண்ணனைநான்‌ ஆட்சிகொண்டேன்‌ 
கண்ணனை ்‌ யாட்கொ ள்ள க்‌. 
காரணமும்‌ உள்ளன வே. 


sa தம்மைச்‌ சிநீதிக்க வைக்கின்றன. 


போக டவல்‌ ஈச்வரன்‌. அழி 
க்கும்போது நோக்கவேணு i 
என்று அழியாதொழிகை£ 


8, முமுட்சுப்படி ட 92 


யத்தை நினைவுகூர்கின்றோம்‌. ஈசுவரன்‌ 
ர்னோடு கலந்து பரிமாறும்‌ போது, அவன்‌, 
தன்மாட்டுக்‌ 0 ர்‌ கத்தினால்‌ தாம 


கொண்டுள்ள பிரேமப்‌ பி 
நின்று பரிமா றி, தன்னுடைய சேஷத்துவத்தை (அடிமைத்‌ 
தன்மையை) அழிக்குங்கால்‌, “நம்‌ சேஷத்துவத்தை நாம்‌ 
நாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌” என நினைத்து வனாயெ 
தான்‌ பின்வாங்கி, அவன்‌ போகதிதைக்‌ கெடுக்காமலிருக்க 


வேண்டும்‌ என்பது இவ்வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. 


ஈசுவரன்‌ சேதநனை வினியோகம்‌ கொள்ளல்‌ 
இரண்டு வகைப்படும்‌. இவற்றுள்‌ அவன்‌ குலைவனாகவே 
இருநீது இவனை அடிமையாக வைத்துப்‌ பரிமாறுதல்‌ 
ஒருவகை. சில சமயம்‌ அவன்‌ இவனோடு கலந்த 
போகந்‌ துய்க்கக்‌ கருதுவான்‌. அவ்வமயம்‌ ஈசுவரன்‌ 
சேதநனை அடிமை கொள்பவன்‌ போன்று, இவனிடம்‌ 
நெருங்கி, இவன்மாட்டுத்‌ தனக்குள்ள வேட்கைமிகுதியால்‌ 
இந்தச்‌ சீவான்மாவைத்‌ தலைவனாக வைத்துத்‌ தான்‌ 
அடிமையாக இருந்து, இழிதொழில்‌ செய்து அவ்விகுத்தில்‌ 
சேதநனை வினியோகம்‌ கொள்ளுதல்‌ மற்றொருவகை. 
இதற்குக்‌ குசேலர்‌ வரலாற்றைச்‌ சான்றாகக்‌ கொள்ள 
லாம்‌. 


பரமபக்தராகிய குசேலர்‌ தன்‌ துணைவியின்‌ தூண்டு 
தலால்‌ கண்ணனிடம்‌ செல்லுகின்‌ றாரி. இவன்‌ 
வருகையைக்‌ கரவலரால்‌ அறிநீத துவரைநாதன்‌, தானே 
அரியணையினின்றும்‌ இறங்க வந்து, ''திலகமண்தோய 
கண்ணன்‌ திருவடி தொமுகிட்டானே””? என்றவாறு 
கீண்ணனை வணங்குகின்றான்‌ ° பின்பு தன்னுடன்‌ 
அவரை அழைத்துச்‌ சென்று, அவருடைய திருவடிகளைத்‌ 


ந்‌ 


9. குசேலோபாக்கியானம்‌— குசேலர்‌ தகர்ப்‌ புறத்தை 
அடைந்தது செய்‌, 404 


லெ 'பிடிக்கன்றான்‌. 
* செய்யும்‌உபசாரங்கு ளுக்கு ன்‌ ப்‌ பாராத நீஇர்‌ 


ரத்து திளைத்த வேடும்‌ 
மலரடி. இரண்டும்‌?" என்று 


கழிமகிழ்‌ சிறப்ப மெல்ல 
. கமலக்‌ கண்ணன்‌; 
ர note * உசா ரங்கள்‌ 


எணனை நான்‌ ஆட்சிகொண்டேன்‌ 
ரன்‌ இத ண்ணனை தி தனை தும்‌ 
உள்ளனவே என்றதனாக்‌ கண்ணன்‌ புரியும்‌ *சேவகங்‌ 
ஞக்கு' இசைந்த கொடுக்கின்றாரி என்று கொள்ளல்‌ 
பாரதியாரும்‌ மானச நிலையில்‌ 
ணன்‌ ண்ணன்‌— என்‌ சேவகன்‌” என்ற 
கெல்லாம்‌ ம்‌ நாம்‌ சிந்திக்க இடந்தருகின்றது. 
அடியார்க்கு அடியன்‌; எளியன்‌ 


4 


னுக்கும்‌ கஜேந்திர ஆழ்வானுக்கும்‌ அவண்‌ 


10. பாரதந்திரியம்‌ - பரனுக்கு (எம்பெருமானுக்கு) 
வசப்பட்டிருக்கும்‌ தன்மை. 

11. குசேலோபாக்கியானம்‌ - குசேலர்‌ நகர்ப்‌ புறத்தை 
அடைந்தது - செய்‌, 410 


கண்ணன்‌-என்‌ சேவகன்‌ த்‌ 


செய்த உதவி சொல்லுந்தரமன்று 
அவரிதம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ செய்த உதவி அளவிட்டுக்‌ 
கூற வொண்ண்ணாது. பலன்‌ கருதாது எம்பெருமானுக்குசி 
செய்யும்‌ சைங்கரியம்‌ அவனையடைய பத துணை ன்னை ன்‌ 
றது. எம்பெருமானு: து இ | 
இளையனாகவே இருப்பான்‌. கழத்தன்மை--வயது 
முதிரிவு--அவனை அடைவதில்லை. அவன்‌ பலன்‌ 
கருதாத அடிமைத்‌ தொழிலையும்‌, நினைவு கொள்ளாமல்‌ 
அன்பாலும்‌ காதலாலும்‌ செய்யப்பெறும்‌ கடமைகளையும்‌ 
ல்கள்‌ ற்கு எடுத்துக்‌ கொள்வான்‌. ன்‌ 

ண்ணன்‌ “நண்பனாகவும்‌, மெய்விளக்்‌க அறிஞனாகவும்‌ 
வழிகாட்டி யாகவும்‌” இருக்கின்றான்‌. நம்முடைய புராணங்‌ 
ளும்‌ இதிகாசங்களும்‌ எம்பெருமானின்‌ செளலப்பியதீ 
தைப்பிதிறி (Easy accsesibility) பரக்கப்‌ பேசுகின்றன; 
அவன்‌ அடியார்க்கு அடியனாக இருப்பதைப்‌ புகழ்ந்து பேசு 


று. பாண்டவரிகட்டு 


ட 


 தொண்டையும்பற்றிப்‌ பேசி நம்முடைய கவனத்தை. 
அவற்றில்‌ ஈர்க்கின்றார்‌ என்று கருதலாம்‌, 
பரிபாடலில்‌ இருமாலைப்பற்றி வரும்‌ பாடலென்‌ றில்‌ 
அவரவர்‌ ஏவ லாளனும்‌ நீயே 
அவரவர்‌ செய்பொருட்கு அரணமும்‌ நீயே. *8 
[அரணம்‌ - காப்பு] 


என்று வருதலையும்‌ சிந்திக்கலாம்‌. அவரவர்‌ நினைத்த 
வற்றை முடித்துத்‌. தருதலால்‌, இறைவன்‌ அவரவர்க்கு 
ஏவலாளன்‌ அ ்‌ அவரவரீ செய்யும்‌ அறம்‌ 
முதலிய தர்ற்பொருட்கும்‌ காப்பாகவும்‌ அமைகின்றான்‌ 
என்ற கருத்தும்‌ இப்பாடலின்‌ கருத்தை ஒரு புடையொன்‌ 
திருத்தலைக்‌ கண்டு மகிழலாம்‌, 


12. பரிபா, 4; அடி (72-73) 


ஊணன்‌--என்‌ அரசன்‌ 


நடப்பதும்‌ பபப ப்பம்‌ இர்ச்ஞ்வி வலை ஸர்ன்வ கவ வ வ பப ப்பம்‌ ந்த ப வப பப்‌ சரைக்க வ வக்பு 


பெருமானை அரசன்‌ நிலையில்‌ வைத்து 
த்‌ ப்படும்‌ 4 மரபு | தமிழ்‌ (௫ லக்கியங்களில்‌ காணப்படு 
த்வத்‌ , லரீதலை உலகம்‌” என்ற 
வா: 20 


நி, நக அழும்‌ குடிகட்குமுள்ள ரா 
ற்‌ றி ஆய்வு நிகழ்ந்தது. ஒரு சாரார்‌ வேந்தனே நாட்டிற்கு 
ன்றனர்‌; மற்றொரு சாராரி பொருளே (நெல்லும்‌ 
ரும்‌) உயிர என்றனர்‌. அங்கிருந்த மோசி8ரனாரி, 
ஈளும்‌ வேந்தன்‌ “இவ்வுலகிற்கு யானே உயிர்‌; ஏனை 
நெல்லுமன்று; நீருமன்று” என்பதை அறிந்தொழுகும்‌ 
ரசமுறை உயிரி ந நிலையாம்‌” என்ற கருத்துப்பட எடுத்‌ 
க ரத்‌ தாக OT இந்த மரபிரைச்‌ சமயச்‌ சான்றோர்‌ 
இம்‌ காணலாம்‌. திருமங்கை யாழ்வாரி, 


எம்பிரான்‌ எந்தை என்னுடைச்‌ சுற்றம்‌ 
எனக்கு அரசு என்னுடை, வாழ்தாள்‌" 
1. புறம்‌ - 186. 
2௨ பெரி, இரு. 1. 1: 6 


கண்ணன்‌-- என்‌ அரசன்‌ 87 


என்று கூறுவரி. பல்வேறு உறவு முறைகளைக்‌ கூத்‌ 
ஆழ்வாரீ “எனக்கு அரசு - என்னை ஆண்டவன்‌” என்று 
மொழிவதைக்‌ காணலாம்‌. இன்னும்‌ இந்த ஆழ்வார்‌ எம்‌ 
பெருமானை “எங்கள்‌ எம்‌ இறை”* என்றும்‌, “எவ்வம்‌ நோய்‌ 
தீர்ப்பான்‌ எமக்கிறை”* என்றும்‌ கு றிப்பிட்டுள்ளமை 


'கண்ணன்‌-—என்‌ அரசன்‌” என்ற பாடலில்‌ பாறதியாரி 
இதிகாசக்‌ கண்ணனைக்‌ காட்டி அவன்‌ தனக்குச்‌ செய்த 
நற்செயல்களை எண்ணிக்‌ களிக்கின்றார்‌. ஆயினும்‌ அவன்‌ 
நல்லவர்களை * திராவகச்‌ சோதனைக்கு” (Acid test) 
உட்படுத்துவதையும்‌, 'தெய்வம்‌ இல்லையோ?” என்று 
மனம்‌ வருந்தி நைந்து போகும்‌ நிலைக்கு அவர்கள்‌ தள்ளப்‌ 
படுவதையும்‌ சுட்டிக்‌ காட்டவே செய்கின்றார்‌ எடுத்த 
எடுப்பில்‌, 

பகைமை முற்றி முதிர்ந்திடு மட்டிலும்‌ 
பார்த்திருப்ப தல்லா லொன்றுஞ்‌ செய்திடான்‌ 
நகைபு ரிந்து பொறுத்துப்‌ பொறுத்தையோ 
நாட்கள்‌ மாதங்கள்‌ ஆண்டுகள்‌ போக்குவான்‌. 
என்று இக்கருத்தினைச்‌ சுட்டும்‌ பாங்கிலேயே கவிதை 
தாடங்குகின்றது. அடியார்கள்‌, நல்லவர்கள்‌ இவரிகள்‌ 
மனம்‌ நைந்து போவதை, 


கண்ணன்‌ வென்று பகைமை யழிந்துநாம்‌ 
கண்ணிற்‌ காண்ப தரிதெனத்‌ தோன்றுமே; 
எண்ணமிட்‌ டெண்ண மிட்டுச்‌ சலித்துநாம்‌ 
இழந்த நாட்கள்‌ யுகமெனப்‌ போகுமே. 
என்ற பகுதியால்‌ அறியலாம்‌, கண்ணன்‌.பாண்டவர்களின்‌ 
பக்கத்‌ துணையாகத்தான்‌ இருந்தான்‌. இருப்பினும்‌ 9 


3. மேலது. 9. 10: 1 
4. மேலது 9. 10; 2 


88 


பனம்‌ துணுக்கமடையும்‌ அடாத செயல்கள்‌ 

ன்‌ ௮ பஞ்மரள்‌ நடப்பதும்‌, கற்றறிந்த 
றோர்‌ அவற்றைத்‌ தடுக்கமுடியாது வாளா இருப்ப 
அறமே ன்ன சாய்நீததுபோல்‌ யுதிட்டிரன்‌அனைதீ 
a மந்து  தலைகுனி நீது திகைப்பதும்‌, நூற்றுவர்‌ 
்‌ தடி பலித்ததென்‌ ௮ கொக்கரித்துக்‌ கொண்டி 
பாஞ்சாலி அரசவைக்குள்‌ வலிந்து இழுத்து வரப்‌ 
உலகம்‌ ns முறையில்‌ அவமானப்‌ படுதீதப்‌ 
6 பஸ்ல டு னல்‌) கொணட வீமன்‌ 


* தருமத்‌ தின்‌ வாழ்வதனைச்‌ சூதுகவ்வும்‌; 
தருமம்‌ மறுபடி வெல்லும்‌, 


வீர உ பேரு, வீ மன்‌ இன கீதைத்‌ தணிப்ப்‌ தும்‌ 
தி ட்‌ ள்‌ பாரண்டவரிகவின்‌ காடுறை வாழ்க்‌ 
ணா அவலங்களை அநுபவிப்பதுமான 


ட ஆய ப த்‌ நினைந்துதான்‌ பாரதி இங்கனம்‌ 


எனின்‌ செயல்களும்‌, செயற்படும்‌ போக்கும்‌ 
ர கைப்‌ ட அர்்தனர்வ உள்ளன. அஆயரிப்ரடியில்‌ 


'திதில்‌ அவன்‌ நிகழ்தீதிய அருஞ்செயல்கள்‌ 


கொல்லப்‌ பூதம்‌ அனுப்பிடு மாமனே 
கோலு யர்த்துல காண்டு களித்திட 

முல்லை மென்னகை மாதர்க்கும்‌ பாட்டிற்கும்‌ 
மோக முற்றுப்‌ பொழுதுகள்‌ போக்குவான்‌ 


கண்ணன்‌. என்‌ அரசன்‌ 89 


தானம்‌ 8ர்த்தனை தாளங்கள்‌ கூத்துகள்‌ 
தனிமை வேய்ங்குழல்‌ என்றிவை போற்றுவான்‌, 
இவை மட்டுமா? துன்பப்‌ படுங்கால்‌, 
காலினைக்‌ கையினால்‌ பற்‌ றிக்‌ கொண்டுநாம்‌ 
கதியெமக்‌ கொன்று காட்டுவை யென்றிட்டால்‌ 
நாலிலொன்று பலித்திடுங்‌ காணென்பன்‌; 
நாமச்‌ சொல்லின்‌ பொருளெங்‌ குணர்வதே? 
ஆண்டவன்‌ என்று நினைத்து அவனை அணுகும்போது 
அவனே “தத்துவம்‌” பேசினால்‌ அதற்குமேல்‌ “மேல்‌ வழக்கு" 
ஏது? 
தெய்வநியதிகள்‌ என்று ல உண்டு. அவற்றின்ப்டி 
செயல்கள்‌ நடைபெறும்‌. அவை விளங்காப்‌ புதிரீகளாகவே 
இருக்கும்‌. நம்மால்‌ அவற்றை விளங்கிக்‌ கொள்ளவே 
முடியாது... மெய்விளக்க அறிஞரிகளும்‌ சமயச்‌ சான்றோர்‌ 
களும்‌ கூறுபவை ஒன்றுபோல்‌ இராது. வள்ளுவப்‌ பெருந்‌ 
தகை இதனை ஊழ்‌ என்று குறிப்பரி. இதனால்தான்‌, ௫ 
*நாலிலொன்று பலித்திடுங்காண்‌?” என்று கண்ணனே 
உரைப்யதாகக்‌ கவிஞர்‌ கூறுகின்றார்‌. எப்படியிருப்பினும்‌ 
“நரம்‌ அவன்‌ வலியினை நம்பிதான்‌” இருக்கின்றோம்‌. 
நம்பினோர்‌ கெடுவ தில்லை; 
நான்கு மறைத்‌ தீர்ப்பு; 
அம்பி கையைச்‌ சரண்புகுந்தால்‌ 
அதிகவரம்‌ பெறலாம்‌. 
என்று கவிஞரே சொல்லியுள்ளதை நிவைவைகூர்கின்றோம்‌. 
அடுத்து, கண்ணனாயெ அரசனின்‌ பண்புகளைக்‌ 
காட்டுவார்‌. கண்ணன்‌ இமைகளை விலக்குவான்‌. 
சிறுமையை ஒளிந்தோடச்‌ செய்து விடுவான்‌ என்று 
கூறும்‌ கவிஞர்‌ மேலும்‌ கூறுவார்‌: 


5. தோ, பா..தீந்தேசமுத்துமாரி - 7 


சவுரி யங்கள்‌ பழகவும்‌ செய்குவான்‌; 

மத்தி ரத்திற னும்பல காட்டுவான்‌; 

வலிமை யின்றிச்‌ சிறுமையில்‌ வாழ்குவான்‌ 
தாலம்‌ வந்துகை கூடுமப்‌ போதிலோர்‌ 

கணத்தி லேபுதி தாக விளங்குவான்‌; 
ஆல்‌ சால விடத்தினைப்‌ போலவே 

வ்‌ முற்றும்‌ த்தல்‌ ம்னு 
. பெரியாழ்வார்‌ ரூ தபபடம்‌ ஓ ஒரு வரலாறு (எந்தப்‌ 


தாழமை கொள்ளவும்‌ வல்லாய்‌ 
சாமாறு அவனைநீ எண்ணிச்‌ 
சக்கரத்‌ தால்தலை ம கொண்டாய்‌. 6 


ஆழ்வாரின்‌ பாசுரப்பகுதியில்‌ உள்ள வரலாறு இது; 
ன்ற பெயர்‌ கொண்ட ஒருவன்‌ கண்ணனுக்கு 
அத்ன்‌ இவன்‌ கண்ணனிடம்‌ பலவகை ஆயுதங்‌ 
து பிரயோகிக்கும்‌ முறைகளைப்‌ பயின்றான்‌. 
C ர தத்தா தன்‌ ஆணவத்தால்‌ தொல்லை 

ண்டிருந்தான்‌. கண்ணன்‌ “இவனை 
ம்க்‌ 


செயல்கள்‌ பரிது 2 தகாது 5” என்று அறவுரை ௮ நிவுறை— 
அவன்‌ “எல்லா "ஆயுதங்களைப்‌ பிரயோகிக்கும்‌ 
கற்பித்த றீ, சக்கரப்படையை ஏவும்‌ 


6. பெரியாழ்‌. தரப்ப :8 


ஆடு rf இடப்‌, னான்‌ அரசன்‌ 9 1 


குறை ன்றால்‌ கண்ணனும்‌, “நண்பனே, அம்முறை மிக 
ந்‌ பக்க து. உன்னால்‌ அதனைக்‌ கற்றுக்‌ கொள்ள 
WL ரைத்தான்‌. இதனைக்‌ கேட்ட மாலிகன்‌ 
ன்னால்‌ முடியதாதுகூட. ஒன்று உண்‌ ப்‌ கீ பவ்ய 
அம்‌ முறையை எனக்குக்‌ கற்றுதீதருதல்‌ வேண்‌ டும்‌ என 
வற்புறுதீதினான்‌. கண்ணனும்‌ “இதுதான்‌ தக்க சமயம்‌” 
என்று இருவுளங்கொண்டு திருவாழியை எடுத்துத்‌ தன்‌ 
ஒற்றை விரலால்‌ சுழற்றி மேலெறிந்து கையிலேற்‌ றிகீ 
காட்டினான்‌. உடனே மாலிகனும்‌ இது எனக்கு அரிதோ?” 
என்று கூறி அப்படையை வாங்கிச்‌ சுழற்றி எறிந்து 
பிடிப்பதாக நினைத்துத்‌ தன்‌ கைவிரலைக்‌ கழுத்துக்கு 
அடுத்து வைத்து நிற்க, அச்சக்கரப்படை சுழன்று 
வருவதற்கு இடம்‌ போதாமையால்‌ அதன்‌ வீச்சு இவன்‌ 
கையில்‌ பிடிபடாமல்‌ இவன்‌ தலையை அரிந்துவிட்டது. 

ஒழிந்தான்‌ ீமாலிகன்‌. இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள்‌. 
சிறுவயது முதற்கொண்டே அவன்‌ புரிந்த “விக்கிரெமங்கள்‌” 

எல்லாம்‌ எண்ணற்றவை. இவற்றையெல்லாம்‌ நினைந்த 
வண்ணம்‌ கவிஞர்‌ கூறுவார்‌ : 


வேரும்‌ வேரடி மண்ணும்‌ இலாமலே 

வெந்து போகப்‌ பகைமை பெொசுக்குவான்‌; 
பாரும்‌ வானமும்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 

பட்ட துன்பங்கள்‌ கணத்திடை மாற்றுவான்‌. 


மாபாரதம்‌ தீர்த்து வைத்த வரலாறே ஒரு பெரிய 
சான்றாக நிற்கின்றது. “போரில்‌ படைஎடேன்‌” என்று 
வாக்களித்தவன்‌, சொன்னதைத்‌ திருப்பி வேறு விதமாகப்‌ 
பேசும்‌ வழக்கறிஞர்போல்‌ சாமர்த்தியமாகப்‌ படையை 
ஏவிப்‌ பகலவனை மறைத்துப்‌ பார்த்தனால்‌ சயத்திரதனை 
முடித்த வரலாறு அற்புதம்‌, அற்புதம்‌. இதை நினைந்த 
கவிஞர்‌ பெருமான்‌, 


வர்க்‌; மண சண்ணனாகிய அரசனின்‌ 
5 ர பம்‌ எல்லாக்‌ காலமும்‌ போற்றுவதாக 
ர று 


தி்‌! ழித்‌, 
£ லின்னருள்‌ நாடிய தடவல்‌. 
அவலம்‌ நீங்கிப்‌ புகழில்‌ உயர்கவே! 
ங்கு தலைக்கட்டுகின்றாரி 
(ன்று கொல்வான்‌ , 
லு ல பழமொழியை 
மதுவாகச்‌ செய்தாலும்‌ உறுதி 
செயல்களை நிறைவேற்றுகின்‌ றான்‌ என்பதை 
க நின்றோம்‌ காற்றாடி விடும்‌ பையன்‌ கயிற்றினை 
தாராளமாக விட்டுப்‌ பட்டம்‌ உயரப்‌ பறப்பதைக்‌ கண்டு 


சக. 


கிழ்‌ தீச்செயல்‌ புரிபவர்‌ தகாத முறைகளைக்‌ 
கையாண்டு கடனில்‌ நடதீதுவோருக்குசி சொற்ப்சாலதீ 
திற்கு அற்ப மகிழ்ச்சியை நல்கி இறுதியில்‌ அவர்களை 

|மியும்ப்டி செய்கின்றான்‌ இறைவன்‌ என்ற உண்மையை 
இ இலைமறைகாய்போல்‌ இக்‌ கவிதையில்‌ பெறவைக்கின்‌ றார்‌ 
வ்‌ ல்லாநாட்டு, எல்லாக்‌ காலத்துச்‌ சித்தரிகளைப்‌ 
ட்‌ பாலவே ல்‌ (Myson) பாரியும்‌ தன்னை ஒரு. சித்தராகவே 


எனக்கு ன சித்தர்பலர்‌ இருந்‌ தாரப்பா! 
யா; 


னும்‌ வந்தேன்‌ ஒரு சித்தன்‌ இந்தநாட்டில்‌.” 


7. பாரதி அறுபத்தாறு - 1. 


கண்ணன்‌--என்‌ அரசன்‌ 932 


என்று அவரி வாக்தினாலேயே இதனைத்‌ தெளியலாம்‌, 
சித்தர்களைப்‌ போலவே இவரும்‌, 


மொய்க்கும்‌ கவலைப்‌ பகைபோக்கி 
முன்னோன்‌ அருளைத்‌ துணையாக்கி, 
எய்க்கும்‌ நெஞ்சை வலியுறுத்தி 
உடலை இரும்புக்‌ கணையாக்கி 
பொய்க்கும்‌ கலியை நான்கொன்று 
பூலோ கத்தார்‌ கண்முன்னே 
மொய்க்குங்‌ கிருத யுகத்தினையே 
கொணர்வேன்‌ தெய்வ விதியிஃதே.* 


என்று சொல்லுவார்‌. நம்மாழ்வார்‌ போன்ற 
செல்வர்கள்‌, 


என்சொலால்‌ யான்சொன்ன 
இன்கவி என்பித்து, 

தன்சொலால்‌ தான்‌ தன்னைக்‌ 
கீர்த்தித்த மாயன்‌.” 


என்று எம்பெருமானே தன்னுள்ளீருந்து பாடுகின்றான்‌ 
என்று சொல்வதுபோலவே பாரதியாரும்‌, 


செய்யும்‌ கவிதை பறாசக்தி 
யாலே செயப்படுங்காண்‌...? 


என்று கூறுவார்‌. *நமக்குத்‌ தொழில்‌ கவிதை” என்று 
கூறியவர்‌ அது பராசக்தியாலே செயப்படுகின்றது என்று 
கூறும்போது பராசக்தியின்மீது அவரீ கொண்டிருந்த 


கே. 


ஊற்றம்‌ தெளிவாகின்றது. 


8. தோ. பா. விநாயகர்‌ நான்மணி மாலை - 89 
9. திருவாய்‌ 7.9: 2 


10. தோ. பாலவிநாயகர்‌ நான்மணி மாலை - 26. 


கும்‌. வைணவ சமயத்தின்‌ மூல தரம 
து இருமந்தி இது தன்னை செபிக்கன்றவர்‌ 
ரட்சகமாிருத்தலில்‌ மந்திரம்‌ என்ற திருநரமதீ 
றது. முன்‌ ஒரு காலத்தில்‌ சமுசாரிகள்‌ 
க்க லாகிய தங்கள்‌ நிலை 
தங்களை காரணமுமின்றி ஆட்கொள்பவ 
ன லு. [க தன்மையையும்‌ மறந்தனவர்‌- 
மைத்‌ தாழிலாடிய தங்கள்‌ சிறந்த பலனை 
ந்தனர்‌. இந்த இழப்பைப் பற்றிச்‌ சிறிதும்‌ சிந்தனை 
நிச்‌ 2 சமுசாரமா பெருங்கடலில்‌ விழுந்து பல்வேறு 
அன்‌ ல்‌ உழன்றனர்‌ இந்‌ நிலையை காணப்‌ 
ப சசியா த தாவும்‌ தந்தையுமான” எம்பெருமான்‌, 
தங்களையும்‌ (ஆன்ம சொரூபம்‌) அறிந்து தன்னையும்‌ 
(பரமான்ம ரல அறிந்து, தானாகிய மரக்‌ 
த்தை ண்டு தங்கள்‌ பிறவிப்‌ பெருங்கடலைக்‌ 
நீது வீடுபே ய்‌ கரையை அடைவதற்கேற்ற 
அறிவைப்‌ பெறும்‌ வழியைச்‌ சிந்தித்தான்‌. இந்தச்‌ 
சிந்தனையின்‌ விளைவாக எம்பெருமான்‌ தானே சீடனும்‌ 


ir இர 


வா 


கண்ணன்‌.என்‌ குருவும்‌ சீடனும்‌ 95 


அசாரியனுமாக நின்று அநாதியானதும்‌ அரித்த எஞ்சக 
ஞானத்தைச்‌ சுருக்கமாகத்‌ தெரிவிப்பதுமான 
திருமந்திரத்தை வெளியிட்டருளினான்‌. சடனுடைய 
இலக்கணங்களை உலகினர்‌ நன்கு அறிந்து கொள்ளாமை 
யின்‌ இவற்றைத்‌ தன்‌ செயல்களினால்‌ (learning by doing) 
அறிவிதீதற்‌ பொருட்டே தரன்‌ சீடனாய்‌ நின்றான்‌. 


இதுதான்‌ வரலாறு : சத்திய யுகத்தில்‌ பதரிகாசிரமத்‌ 
தில்‌ தரிமதேவனுக்கும்‌ தட்சப்‌ பிரஜாபதியின்‌ மகளாகிய 
மூர்‌ த்துதேவிக்கும்‌ இருவரி நரன்‌, நாராயணன்‌ என்ற 
ல்‌ விஷ்ணுவின்‌ அவதாரங்களாகப்‌ பிறந்த 
னர்‌. இவர்தம்‌ குழந்தைப்‌ பருவம்‌ நைமிசாரண்யதீதில்‌ 
கழித்தது: கந்தமாதன பருவகுத்தில்‌ இவர்தம்‌ தவ. 
ழ்க்கை தொடங்கியது. பின்னர்‌. தேவர்கள்‌ முனிவர்‌ 
கள்‌ மக்கள்‌ இவர்கட்குக்‌ குரு--சிஷ்ய முறையை நன்கு 
விளக்கும்‌ பொருட்டுப்‌ பதரிகாசிரமத்திற்கு வற்தனரி, 
நாராயணன்‌ நரனுக்குத்‌ திருமந்திரத்தை உபதேசித்‌ 
தருளினன்‌. இந்த வரலாற்றை பிள்ளை உலக அசிரியர்‌ 
அருளியுள்ள முமுட்சுப்படி என்ற நூலும்‌ குறிப்பிடு 
கின்றது." 

குருவை நாடுதல்‌ : வாழ்க்கை உண்மைகளை நாடும்‌ 
கவிஞ சாத்திரங்கள்‌ பலவற்றைத்‌ தேடுகின்றார்‌. அங்கு 
ஐயம்‌ இல்லாதனவும்‌ ஐயத்தை எழுப்புவதைக்‌ 
காண்கின்‌ றார்‌. இவற்றை அவர்‌ கோத்திரங்கள்‌ சொல்லும்‌ 
மூடர்‌ கூற்றாகக்‌ கருதுவதால்‌ அவற்றில்‌ உண்மைகள்‌ 
எப்படிக்‌ கடைக்கும்‌? எந்தவகையிலேனும்‌ *சகமாயை 
யைக்கண்டறிதல்‌ வேண்டும்‌ என்று துடிக்கின்றார்‌. நாடு 
முழுதும்‌ சுற்றி அலைகின்றவர்‌ இறுதியில்‌ யமுனைக்‌ 
கரையில்‌ கிழவர்‌ ஒருவரைக்‌ காண்கின்றார்‌. அவரிடம்‌ 


ம, முமுட்சுப்‌ படி--5,0. 


அளத திற்குத்‌ தகுந்தவன்‌, சுடர்‌ 
நித்திய மோனத்‌ இருப்பவன்‌,--உயர்‌ 
மன்னர்‌ குலத்தில்‌ பிறந்தவன்‌,--வட 
மாமது 5 யாள்கின்‌ றான்‌ -— கண்ணன்‌ 
தன்னைச்‌ சரணென்‌ ஈறு பனக சேல்‌ 
சத்த யங்‌ கூறுவன்‌”' 


று ண்ணம்‌ கவிஞர்‌ 
து எஞ்சன்றார்‌ அங்கிருந்த கண்ணனிடம்‌ 

அ னன த்திக்‌ கொள்ளின்‌ றார்‌. அவனோ 

ல்‌ மூழ்கிக்‌ கிடக்கின்றான்‌. கவிஞருக்கு, 

{ ந்திடும்‌ மன்னவன்‌-— கண்ணன்‌ - தவப்‌ 
தாளுங்‌ கவலையில்‌ மூழ்கினோன்‌; 

பாடுபட்‌ போர்க்‌ கும்‌ விளங்கிடா- உண்மை 

ரு எங்கனம்‌ ன்‌ 


“யாதொரு கவலையுமின்றி 
லை நிறுத்துக, அப்பொழுதுதான்‌ 

ண க்கும்‌ அறிவு தோன்றும்‌. சந்திரன்‌ 

சோ இல வடிவுடையது. அலது என்றும்‌ அழியாத பொருள்‌. 


்‌ வி ன்‌ த்தர ல இல்வுலகெக்லாம்‌ 
ரன்‌ றிய மாயுக்களிப்‌ பென்னும்‌ கூதீதினைக்‌ காண 

தச்‌ ௪ந்ததம்‌ ன உரைத்திடும்‌ க்‌ 
ரம்‌ பொய்‌” என்று தள்ளுக."” 


கண்ணன்‌--என்‌ குருவும்‌ சீடனும்‌ 97 


லும்‌ கூறுவாரி : அதத்‌ தனிப்‌ பொருள்‌ கடல்‌ 
து. அதில்‌ ே தான்றும்‌ குமிழிகளே உயிர்களாகும்‌. 
அறிவென்னும்‌ ஞாயிறு தோன்றுகின்றது. அதனைச்‌ 
சூழ்நீத கதிர்கள்‌ எல்லாம்‌ உயிரிகளாகும்‌. இவர்‌ ட்‌ 
தவிற ஏனைய பொருள்கள்‌ யாவும்‌ அதன்‌. மேனியில்‌ 
தோன்றும்‌ வண்ணங்களாகும்‌. இ 
அ.றிந்தே--எய்தியே--மக்கள்‌ நேர்மையான : தாழி ில்‌ 
இயங்குகின்றனர்‌. இந்த மக்கள்‌ சித்தத்தில்‌ i 
காண்கின்‌றனரி. களிப்புடன்‌ உலகத்தை ஆளுகின் றனர்‌. 
களிறு போன்று பீடுநடை போட்டுக்‌ களிப்புடன்‌ எங்கும்‌ 
திரிகின்றனர்‌. “இங்கு நித்தம்‌ நிகழ்வன அனைத்துமே 
எந்தை நீண்ட திருவருளால்‌ வரும்‌ இன்பம்‌; சுத்த சுகம்‌; 
தனி ஆனந்தம்‌” எனச்‌ சூழ்ந்து கவலைகளை ஒதுக்கிதி 
தள்ளிவிடுகின்‌ றன.” 


இன்னும்‌ கூறுவாம்‌ : “அறிவில்‌ ஒளி துலங்குகின்றது; 
மதியில்‌ சூழ்ச்சித்‌ திறம்‌ பிறக்கின்றது. நீதி வழுவாமல்‌ 
எத்த நேரமும்‌ பூமியில்‌ தொழில்‌ செய்கின்றனர்‌; கலைத்‌ 
திறம்‌ கண்டு பொருளியல்‌ காண்கின்றனர்‌. பெண்மை 
மோகத்தில்‌, செல்வதீதில்‌, &ர்த்தியில்‌ இன்பத்தால்‌ 
எற்றுண்டு மகிழ்வெய்துசன்றனர்‌. இவரிகள்‌ அடுதல்‌, 
பாடுதல்‌, ஒவியம்‌, கவிதை ஆகிய கலைகளில்‌ ஈடுப்ட்டுதீ 
திளைக்கின்றனர. தாம்‌ நாடும்‌ பொருள்கள்‌ அனைதீகை 
யும்‌ சில நாள்களில்‌ எய்தப்பெறுகன்றனா்‌. இவர்கள்‌ 
காட்டில்‌ வாழ்ந்தாலும்‌, புதர்களில்‌ குடியிருந்தாலும்‌ தாம்‌ 
வாழும்‌ இடத்தைத்‌ “தெய்வக்‌ காவனம்‌” என்றே கருது 
இன்றனர்‌.” 


இங்ஙனம்‌ உபதேசம்‌ செய்த கண்ணன்‌, 
2. பாரதியாருக்கு சிவன்‌, நாராயணன்‌, சக்தி எல்லாம்‌ 


ஒன்றுதான்‌. 
கூபா. வர 


“ஞானியார்‌ தம்மியல்‌ கூறினேன்‌--அந்த 
ஞானம்‌ விரைவினில்‌ எய்துவாய்‌”” 


ரக மறைந்தது கண்டிலேன்‌ ;-—அறி 
வான தனிச்சுடர்‌ நான்‌ கண்டேன்‌ !- அதன்‌ 
உட லுலகென நான்‌ கண்டேன்‌?” 


ன்றார்‌. இதனால்‌ கண்ணனை 
ன்று போற்றுகின்றார்‌. இதனால்தான்‌ 
ரக்‌ கண்ணன்‌ புகழைப்‌ பேசும்‌ 


“பாரினிலே பயந்‌ த னம்டன்ராக்க ப 
இ நீங்கா ன்‌ சிவசக்தியருளைப்‌ பெற்றோம்‌; 
நில தவனை அமரநிலை யுற்றோம்‌; அப்பா! 
தாங்காமல்‌ வையகத்தை அழிக்கும்‌ வேந்தர்‌, 
தாரணியுள்‌ பலருள்ளார்‌, தருக்கி வீழ்வார்‌; 
ஏங்காமல்‌ அஞ்சாமல்‌ இடர்செய்‌ யாமல்‌ 
ன்றுமருள்‌ ஞானியரே எமக்கு வேந்தர்‌." 


ினரீிபோலும்‌ என்று சந்திக்கத்‌ தோன்று 


ண்ணன்‌ --என்சற்குரு” என்ற பாடலின்‌ தலைப்பில்‌ 


'ரசங்கள்‌ : பதம்‌, து என்ற குறிப்பைக்‌ கவிஞரே 
ந்துள்ளார்‌. இதனை விளக்குவது அவசியமாகின்றது. 


ன்னான்‌ ஸ்ர்வ கத்‌ 


தது பாரதி அறுபத்தாறு - கச்‌ 


ர்ளது. இயலை ர "பக்தி? என்பது இலக்கண 
படி. ஒரு ரசம்‌ அன்று என்றும்‌, ரை சுவை” என்று 
சொல்லுவது ஒரு வித உபசாரமே என்றும்‌, து 
அடங்கும்‌ என்றும்‌ விளக்கப்பெற்றுள்ளது. 


த ண்டுக்‌ ்‌ கண்டு தெளிக. 


ம்‌ : கண்ணனே கவிஞரிடம்‌ சீடனாக 


யானே யாகி என்னலாற்‌ ர்க்‌ 
யானும்‌ அவையுமாய்‌ இரண்டினும்‌ வேறாய்‌ 
யாதோ பொருளாம்‌ மாயக்‌ கண்ணன்‌ 
என்று முதலிலேயே ததீதுவ ரூபமாகக்‌ கண்ணனைக்‌ 
காட்டுகின்றாரி. கவிஞர்‌, எல்லாம்‌ வல்ல இ 
ஆன்மாவிலும்‌ உள்ளான்‌; ஆன்மாவிற்குப்‌ புறத்திலும்‌ 
உள்ளான்‌; இத்திலும்‌ அசித்திலும்‌ கலந்தும்‌ உள்ளான்‌; 
அவற்றில்‌ கலக்காமல்‌ தனியாகவும்‌ உள்ளான்‌. இது 
தத்துவக்‌ கருத்து. 
அனைத்தும்‌ நீ அனைத்துப்‌ 
பொருளும்‌ நீ£ 
என்ற பரிபாடற்‌ கருத்தையும்‌, 
அவை அவைதொறும்‌. .. 
கரந்தெங்கும்‌ பரந்துளன்‌7 
என்ற திருவாய்மொழிக்‌ கருத்தையும்‌ ஒட்டி அமைந்தது 
போல்‌ தோன்றுகின்றது. 


4. இந்நூல்‌ பக்கம்‌ 68 - 69. 
5. இந்நூல்‌ பக்கம்‌ - 47. 

6, பரிபாடல்‌ - 38 அடி - 68. 
7. திருவாய்‌, 1.1:7 


என்னடை பழகலால்‌ கர்சன்‌ ள்‌ கட்ட்லடம்‌ 

மேம்பா டெய்த வேண்டினோன்‌ போலவும்‌, 

இவற்றினைப்‌ பெருமை இலங்கின என்று 
ருதுவான்‌ போலவும்‌, கண்ணக்‌ கள்வன்‌ 


ட்டுகின்றார்‌. இஃது ஒருவகை செளலப்பியம்‌ 

ல்‌ “வெளியார்‌ முன்‌, வான்சுதை வண்ணம்‌ 
கொளல்‌” ள்‌ ல்க வள்ளுவத்தைப்‌ பின்பற்றுகன்றாரி 
பாலு தக்‌ கண்ணனிடம்‌ மாட்டிக்‌ கொண்ட 
வரலாற்றைப்‌ 3 பன்னியரைக்க்‌ பாரதமாம்‌ என்கின்றார்‌ 


நல்கி நீக்கிப்‌ பிறர்குற்றம்‌ காண்கின்‌” 9 
சிறந்தது க அறியாமல்‌ தரன்‌ தவறு இழைப்பதை 
நினைந்‌ த்க்‌ பேசுகின்றார்‌ கவிஞர்‌. “என்‌ 

சதை நான்‌ வெல்ல வில்லை. உலகத்தை வெல்ல 
றன்‌. என்‌ அகந்தையை அடக்கவில்லை. 
ன்‌, பிறக்கவில்லை; மகிழ்ச்சியும்‌ ஏற்பட 
வில்லை. ஆனால்‌, இந்த உலகத்திலுள்ள மாந்தர்க்கு 
ஐ ன்‌ ற துயரை எல்லாம்‌ மாற்ற நினைக்கின்றேன்‌; அவரி 
களை இன்‌ ன்பத்தில்‌ இருதீத நினைக்கின்றேன்‌” இந்தக்‌ 


கண்ணன்‌--என்‌ குருவும்‌ உடனும்‌ 101 


குற்றதீதிற்காகத்‌ தண்டனை தர நினைதீது கண்ணனரயெ 
சீடன்‌ வலிந்து கவிஞரைச்‌ சார்கன்றான்‌. 


மாயக்‌ கண்ணன்‌ அல்லவா? வந்தவன்‌ புகழ்ச்சிகள்‌ 
(முகஸ்துதி) கூறுகின்றான்‌! கவிஞரின்‌ புலமையை 
வியப்பான்‌ போலப்‌ பாசாங்கு பண்ணுகன்றான்‌.. பலவகை 
யால்‌ அகப்பற்றுறச்‌ செய்கின்றான்‌. வெறும்‌ வாயை 
மெல்லும்‌ கிழவிக்கு அவல்‌ இடைத்தால்‌ சொல்ல 
வேண்டுமா? கவிஞரக்குத்‌ தன்‌ முனைப்பும்‌ தற்பெருமை 
யும்‌ கரம்போல்‌ ஏறுகின்றன. ணை 
கொளுத்தத்‌ தொடங்குகின்றார்‌. 


**இன்னது செய்திடேல்‌ இவரோடு பழகேல்‌ 
இவ்வகை மொழிந்திடேல்‌, இனையன விரும்பேல்‌ 
இன்னது கற்றிடேல்‌, இன்னநூல்‌ கற்பாய்‌, 
இன்னவ ருறவுகொள், இன்னவை விரும்புவாய்‌”? 


என்று பல்வேறு “தருமங்களை” எடுத்து இதற்‌. மி 
ஓய்விலாது அவனோடு உயிர்‌ விடுகின்றார்‌. 


ஒதினவையெல்லாம்‌ செவிடன்‌ காதில்‌ ஊதின சங்கு 
கொலிபோ லாகின்றன. 


சுதையிலே கணவன்‌ சொல்லினுக்‌ கெல்லாம்‌ 
எதிர்செயும்‌ மனைவிபோல்‌ இவனும்நான்‌ காட்டும்‌ 
நெறியினுக்‌ கெல்லாம்‌ நேர்‌எதிர்‌ நெறியே 

நடப்பா னாயினன்‌. 


இந்நில வுலகில்‌ மக்களின்‌ மதிப்பையும்‌ அவர்தம்‌ புகமுறு 
வாழ்வையும்‌ தெய்வமாகக்‌ கொண்டவர்‌ கவிஞர்‌. 
10. இந்தச்‌ செயல்‌ இக்காலத்திலுள்ள “திழங்களை” 


நினைவு கூரச்செய்கின்றன. எங்கணும்‌ பிறர்க்கு உபதேசம்‌ 
செய்வதைத்தான்‌ காண்கின்றோம்‌. 


102 கண்ண ன்‌ பாட்டுத்திறன்‌ 


"செயலாற்றும்‌. பெரியோரிகளின்‌ 

னைத்துப்‌ பார்க்கச்‌ செய்கின்றது. 
ந்‌ கரன்‌ சர்வம்‌ என்ற சிந்தனையும்‌ எழாமல்‌ 
ணம்‌, அதைத்தானே எம்மருங்கும்‌ காண்கின்‌ 


1 னனாகிய ! சீடன்‌ கவிஞர்‌ காட்டிய நெறியினின்‌ 
இ துடக்கின்றான்‌. உலகினர்‌ வெறுப்புறக்‌ 
னைத்தையும்‌ தலைமேற்கொள்ளுகின்றான்‌; 
ன்‌ இகழ்தல்‌; பழிக்கின்றான்‌. நாளாக 
தானாகர்‌ சண்ணன்‌ கு "க! மிபடு நடையில்‌ மிஞ்சுவானா 
யினன்‌.” தெருவில்‌ | இவனைக்‌ காணும்‌ பெரியோகளும்‌ 
கிழவியரும்‌ இகழ்ச்சியோடு இரக்கமுற்று ஏளனம்‌ புரியும்‌” 
நிலையும்‌ எட்டிவிடுகின்றான்‌. கவிஞரின்‌ வருத்தம்‌ 
இவ்வளவு | அவ்வளவு என்று அளவிட்டுரைக்க ஒண்ணாது. 
ன னைத்த கவிஞரின்‌ முயற்சி அவனைப்‌ பித்த 

த என்று உலகினர்‌ பேசிய பேச்சு இவரி 
தஞ்‌ ர ல  வன்போன்‌ அறுத்தது. நீதிகள்‌ சொல்லியும்‌, 
ரட்சகன்‌! பலவற்றைக்‌ கையாண்டும்‌ சாததிரகிகளைப்‌ 
ன்ப்டுத்திச்‌ சடனைத்‌ *தொளைத்தும்‌” அவரி செய்த 
யற்சிகள்‌ யாவும்‌ விழலுக்கு இறைத்த நீர்‌ பாலாயின. 
i சேர்த்திடாவிட்டாலும்‌ மானிடர்‌ 
நிலையினி ௮ தவறாதிருந்தால்‌ போதும்‌ என்று நினைக்‌ 
என்றார்‌. கவி 


ரூர்‌. எனவே, கவிஞரி அவனை எப்படி 
தீதிடல்‌ வேண்டும்‌ என்று கருதுகின்றார்‌. சல்‌ 

சயனக்‌ கொதஜித்தும்‌, சினமொழி கூறியும்‌ 
ம்‌ சிலசமயம்‌ சிரித்துறை கூறியும்‌ 


கண்ணன்‌---என்‌ குருவும்‌ சீடனும்‌ 103 


வழிகளைக்‌ கையாண்டும்‌ கண்ணனைத்‌ தண்‌ வழிக்குக்‌ 
கொண்டுவர முயல்‌ கின்றாரி. பயன்‌? 


கண்ணன்‌ பித்தாய்க்‌ காட்டா ளாகி 

எவ்வகைத்‌ தொழிலிலும்‌ எண்ணமற்‌ றவனாய்‌, 

எவ்வகைப்‌ பயனிலும்‌ கருத்திழந்‌ தவனாய்‌ 

குரங்காய்க்‌ கரடியாய்க்‌ கொம்பிடைப்‌ பிசாசாய்‌ 

யாதோ பொருளாய்‌, எங்ஙனோ நின்றான்‌. 

கவிஞரின்‌ அகந்தையும்‌ மமதையும்‌, தலைதூக்கி 

தின்றன. கண்ணனை நேரில்‌ கண்டு பேச நினைக்கின்றார. 
இவனை ஓர்‌ தொழிலில்‌ ஈடுபடச்‌ செய்தால்‌ கடைத்தேறு 
வான்‌ என நினைக்கின்றாரி. அதற்கேற்ற சமயம்‌ 
வருங்கால்‌ அவ்வாறு செய்யலாம்‌ என்று காத்திருக்‌ 
கின்றார்‌. ஒருநாள்‌ கண்ணனைத்‌ தன்‌ வீட்டிற்குத்‌ 


... தனியாக இட்டுச்சென்று அன்பாகப்‌ பேசுகின்றார்‌. 


.. **முதனே, நீ வரம்பிலா நேசமும்‌ அன்பும்‌ உடையை. நான்‌ 
.. ஒன்று கேட்பேன்‌. நீ அதைச்‌ செய்வாய்‌ எனக்‌ கருது 

கின்றேன்‌. சேர்க்கையின்படியே மாந்தரின்‌ செயல்‌ 
எல்லாம்‌ அமைகின்றன. வயிற்றுப்‌ பிழைப்புக்காகப்‌ 
பொருள்தேடி அலையும்‌ நேரம்‌ போக, சாத்திர நாட்டமும்‌ 
தருக்கமும்‌, கவிதையில்‌ மெய்ப்பொருள்‌ ஆய்வதில்‌ பேரா 
வமும்‌ கொண்ட ஒருவருடன்‌ சேர்ந்திருப்பதால்‌ எனக்கு 
நன்மை உண்டு. நீயோ மிக்க அ றிவுடையவன்‌. உன்னைத்‌ 
தவிர வேறொருவரை அறிந்திலேன்‌. என்‌ பயன்‌ கருதி 
என்னுடன்‌ சிலநாள்‌ நீ இருக்குமாறு வேண்டுகின்றேன்‌.” 
என்று தம்‌ விருப்பத்தை வெளியிடுகின்‌ றாரி. 


கண்ணனும்‌ “அங்ஙனே புரிவேன்‌. சேரம்பலில்‌ 
என்னால்‌ காலத்தைக்‌ கொன்னே கழித்தல்‌ இயலாது. 
அகவே, எனக்கு ஒரு தொழிலைக்‌ காட்டுவாய்‌” என்று 
மறுமொழி பகர்கின்றான்‌. கவிஞனும்‌, 


104 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


“என்‌ செய்யுளை எல்லாம்‌ 
நல்ல்‌ கார்‌ பிரதியில்‌ நாடொறும்‌ எழுதிக்‌ 
கொடு த்திடு நீ தொழிலினைக்‌ கொள்ளுதி'? 
; வேலை தருகின்றார்‌. “என்‌ செய்யுளை 
நல்லதோர்‌ பிரதியில்‌ நாடொறும்‌ எழுதிச்‌ 
,இடுந்‌ தொழிலைக்‌ கொள்ளுதி'” என்று வேண்டு 


2 ஏக முயல்கின்றான்‌. பழங்கதை யொன்றைப்‌ 
ுத்துத்‌ தருமாறு பணிக்கின்றார்‌ கவிஞர்‌. இணங்கு 
து போன்று நடித்திட்டு மறுகணம்‌ கம்பிநீட்ட நினைக்‌ 
ன்‌ றான்‌ மலக்‌ கண்ணன்‌. கவிஞர்‌ சினம்‌ கொள்ளு 
ன்‌ றார்‌ : "ஏதடா சொன்ன சொல்‌ மாறுகின்றாய்‌. 
5 உன்னைப்‌ பித்தனென்று உரைப்பது உண்மை 
ப்ள என்கின்றார்‌. “நாளை வந்‌ திவ்வினை 
தே ன்‌" வ கண்ணன்‌. 


விஞரின்‌ சனம்‌ உச்ச நிலையை எட்டுகின்றது, “இப்‌ 
பொழுது (இ பழத்‌ செய்வாயா? செய்யாயா? உடன்‌ 
பதில்‌ தருக” ண்ட ளப்‌ எதா கவிஞர்‌.  '*இல்லை”” 
என்பதை இமைக்குமுன்‌ கூறினான்‌ கண்ணன்‌. கவிஞரின்‌ 
சினம்‌ வெள்ளம்போல்‌ பாய்கின்றது. கண்கள்‌ சிவந்து 
இ ழ்களும்‌ துடிக்கின்றன; “ச்சி, பேய்‌ நீ. இனி சிறிது 
வ்ருத்தி என்முன்‌ ப இணி என்பக்கம்‌ தலை 
தத்கல்‌ போ போ போ?” என்று சொற்களை (வெடிக்‌ 
இன்ற ண்ணவும்‌ ம்‌ எழு நீது செல்குவானரயினன்‌. 
கவிஞரிடம்‌ இரக்க உணர்ச்சி தோன்றுகின்றது. விழி 
நீரி பெருக்கெடுக்கின்றது. சினத்த அந்நீரில்‌ அழிகின்றது. 
கவி dj i ன்றாரி: “மகனே, சென்று வா. தேவர்கள்‌ 
ன்னைக்‌ பக 


உன்னை மேம்யாடுறச்‌ செய்ய 
தே 6 அவற்றில்‌ தோற்றேன்‌. திரும்ப 
வ ராய்‌, செல்ல வாழ்க!” என்று வாழ்த்துகின்றார்‌; 


கண்ணன்‌.-என்‌ குருவும்‌ சீடனும்‌ 105 


அமைதியோடு வாழ்தீது நடைபெறுகின்றது. கண்ணனு! 
சென்று விடுகின்றான்‌ . 


கவிஞர்‌ எதிர்பாராதது நடைபெறுகின்றது. 
கண்ணன்‌ எங்கிருந்தோ எழுதுகோல்‌ பெற்றுத்‌ திரும்பு 
கின்றான்‌. கவிஞர்‌ காட்டிய பகுதியை கவினுற வரை 
கின்றான்‌. பின்னர்‌, “ஐயனே, அடியேன்‌ தேவரீரி சொல்‌ 
வழி நடப்‌ பேன்‌. தொழில்‌ பல புரிவேன்‌. அடியேனால்‌ 
தேவறீருக்கு யாதொரு இங்கும்‌ எய்தாது'”' என்று உரைத்து 
நகைக்கின்றான்‌; திடீரென்று மறைந்து விடுகின்றான்‌. 


அடுத்தக்‌ கணத்தில்‌ கவிஞரின்‌ நெஞ்சில்‌ தோன்றிப்‌ 
பேசுகின்றான்‌ : **மகனே, ஒன்றை ஆக்கலும்‌, மாற்று 
தலும்‌, அழித்திடலும்‌ நின்செயலன்று, *$தேரற்றேன்‌” 
என்று உரைத்திடும்பொழுதே நீ வென்றவனாகின்றாய்‌. 
உலகினில்‌ நீ மேற்கொள்ளும்‌ தொழிலைலாம்‌ ஆசையும்‌ 
தாபமும்‌ அகற்றியே புரிவாய்‌. வாழ்க நீ” என்கின்றான்‌. 


இந்தக்‌ கவிதையால்‌ நாம்‌ அறிந்து கொள்வதென்ன? 
எல்லா நிலைக்‌ கல்வியும்‌ படிப்போனை மையமாக வைதீது 
நடைபெறுதல்‌ வேண்டும்‌ (Child centred). குருவித்‌ தலை 
யில்‌ பனங்காயை வைத்துக்‌ கட்டுதல்‌ கூடாது. மாணாக்கர்‌ 
களின்‌ உளப்போக்கை அறிந்து ஆசிரியர்கள்‌ கற்பித்தல்‌ 
வேண்டும்‌. பெற்றோர்களும்‌ தம்‌ வழித்‌ தோன்றல்கள்‌ 
அவர்தம்‌ திறமைக்‌ கப்பாற்பட்ட கல்விபெறவேண்டும்‌ 
என்று பிடிவாதம்‌ பிடித்தல்‌ கூடாது. பெற்றோரும்‌ 
ஆசிரியரும்‌ அரசும்‌ மாணாக்கர்கள்‌ கற்கும்‌ சூழ்நிலையை 
உண்டாக்கல்‌ வேண்டும்‌; உருவாக்குதல்‌ வேண்டும்‌; 
விதையினுள்‌ மறைந்திருக்கும்‌ சிறுசெடி முளைத்து வளரி 
வதற்கு உழவன்‌ பல்வேறு முறைகளை மேற்கொள்ளு 
கின்றான்‌. எருவிடல்‌, நீர்பாய்ச்சல்‌, களை எடுத்தல்‌, 
தோய்‌ தொற்றாது மருந்து தெளித்தல்‌ போன்ற செயல்‌ 


408 


கண்ணன்‌ பாரட்டுத்திறன்‌ 


த செய்வ வலை, செ தானாக த 
ல்‌ ஐ னி றது” பாடம்‌ 


Q மற்றோரும்‌ வரம்பு மீறித்‌ தம்‌ கக்கல்‌ முன்‌ 
னற்றத்திற்கு “அது, இது" என்று வேண்டாதவற்றைசி 
வூ னின்றும்‌ 6 ஒதுங்கிக்‌ கொள்ளல்வேண்டும்‌. “மதிப்‌ 
னை பட்டியல்‌ : றவ ல்களில்‌” ஆசிரியரும்‌, பெற்றோரும்‌, 
தர்வாளரிகளும்‌, "மதிப்பெண்களைப்‌ பதிவு செய்வோரும்‌ 
பங்கு ர சாணும்போது தேசமே வெட்கப்‌ 
பட வேண்டும்‌ த்‌ நிலை ஏற்படுகின்றது. கல்விபற்‌ றிய 
லட்மோகின்‌ மெய்விளக்க நெறிப்படி  யொழுகினால்‌ 
வியப்‌ ரகம்‌ திறமையும்‌ வளரும்‌. இவ்விடத்தில்‌ 


புதிய கே ணங்ியின்‌? அன்றிக்‌ ந்த்தங் கப்டன்‌ 
ட்கு ஓரி எச்சரிக்கையாக ரகத்‌ 


“கண்ணன்‌ என்‌ 


2. பன 
ட்‌ 


பவ்ணண்வலுவவுத்கா வ ளள்புவஸை 


9. பல்வகைப்‌ பாடல்கள்‌ புதிய கோணங்கி 


இயல்‌---1 1 


கண்ணம்மா_என்‌ குழந்தை 


ந க்குக்‌ 


குழந்தைச்‌ செல்வத்தைப்‌ பாடாத கவிஞரிகளே 
இல்லை எனலாம்‌. உலகமொழிகளிலுள்ள இலக்கியங்களி 
லெல்லாம்‌ மக்கட்‌ செல்வத்தைப்‌ பற்றிய கவிதை 
களைக்‌ காணலாம்‌. 


இம்மை யுலகத்து இசையொடும்‌ விளங்கி 
மறுமை உலகமும்‌ மறுவின்று எய்துப 
செறுநரும்‌ விழையும்‌ செயிர்தீர்‌ காட்டுச்‌ 
சிறுவர்‌ பயந்த செம்ம லோர்‌ எனப்‌ 
பல்லோர்‌ கூறிய பழமொழி எல்லாம்‌ 
வாயே யாகுதல்‌” 

[இசை - புகழ்‌, மறு-குற்றம்‌; செறுநரி - 
பகைவர்‌; செம்மலோர்‌ - தலைமையுடை யவரீ]| 
என்று செல்லூர்க்‌ கோசிகன்‌ கண்ணனார்‌ என்ற சங்கப்‌ 
புலவர்‌ கூறியுள்ளார்‌. மக்களைப்‌ பெற்றவர்க்கு இவ்‌ 
வுலகிலும்‌ புகழ்‌ உண்டு; மறுமை யுலகின்‌ வாழ்வையும்‌ 
குற்றமின்‌ றி எய்துவர்‌ என்கின்றார்‌. இது வழிவழியாக 
வரும்‌ பழமொழி என்று கவிஞர்‌ குறிப்பிடுவதிலிருந்து இக்‌ 
கருத்து மக்களிடையே நிலவி வரும்‌ கருத்தாகும்‌ என்பதை 

யும்‌ அறிகின்றோம்‌. 


க்தி 


i: அகம்‌_-66, 


டைப்‌ பெருஞ்‌ செல்வ ஸ்கர்‌ இ 
குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி 
இட்டும்‌ a சவ்வியும்‌ துழந்தும்‌ 
நெய்யுடை அடிசில்‌ மெய்பட விதிர்த்தும்‌ 
மயக்கு? றும்‌ மக்களை இல்லோர்க்குப்‌ 

ஆ ல்லை தாம்வாழு நாளே." 


- படைக்கப்படும்‌ செல்வம்‌; உடைப்‌ 
டைமை மிக்க; இடைப்பட்‌ - காலம்‌ 
இட்டும்‌ - கலத்தில்‌ 
தொட்டும்‌ - 
துழநீதும்‌ - 


ட்ரக்‌, ம பெற்றோர்‌ 2 உண்ணும்‌ ன்னுல்‌ ஒறு 
ன்ம்றிர்கவ்‌ தம்‌ இரு கைகளையும்‌ இட்டும்‌ தொட்டும்‌ 
ட்‌ தம்‌ ந சிதறியும்‌ “சிறுகையான்‌ 

9 தொழில்‌ புரிகின்‌றதையும்‌; அவர்கள்‌ 
சிதறும்‌ உணவை அவர்‌ உண்ணுங்கால்‌ 
ன்‌ ன பெரிதாதலையும்‌ ப்ரடல்‌ குறிப்பிடு 
றது ரது அந்த இளஞ்சிறாரி மிழற்றும்‌ 
லும்‌, ps செயலும்‌ செவிக்கும்‌ கண்ணுக்கும்‌ 
ட்‌ இன்பம்‌ தந்து அறிவை மயக்குதலையும்‌ 


ண்ணம்மா--என்‌ குழந்தை 109 


காட்டுகின்றது பாடல்‌. இத்தகைய நலம்‌ சான்ற 
மக்களைப்‌ பயவாதாரிக்குத்‌ தாம்‌ வாழும்‌ நாளில்‌ முடிக்கக்‌ 
கூடிய பொருளே இல்லை என்பது யாடல்‌ உணர்த்தும்‌ 
உண்மை, 


கலித்தொகையில்‌ குழந்தை யின்பத்தைப்பற்றி ஒரு 
குறிப்பைக்‌ காண்கின்றோம்‌. பரத்தையிற்‌ பிரிந்து வ ந்த 
தலைவன்‌ வீட்டிற்கு வெளியில்‌ (ிறைப்புறதீதில்‌) 
நிற்கின்றான்‌. அப்போது தலைவி குழந்தையாக இருக்கும்‌ 
தன்‌ மகனுக்கு உரைக்கின்‌ றாள்‌: 


கிளர்மணி ஆர்ப்பார்ப்பச்‌ 
சாஅச்‌ சாஅய்ச்‌ செல்லுந்‌ 
தளர்நடை காண்டல்‌ 
இனிது...... ர 
[திளரீமணி - விளங்கு மணிகள்‌; சாஅய்‌ - அசைந்து] 


“விளங்கின மணிகள்‌ ஆரவாரிப்ப ஆரவாரிப்ப அசைந்து 

அசைந்து நடக்கும்‌ தளர்ந்த நடையைக்‌ கண்டு மகிழ்ந்‌ 

திருத்தல்‌ எமக்கு இனிதாக உள்ளது...” என்கின்றாள்‌. 
.காம்று நோக்கினை! 


அத்தத்தா என்னுநின்‌ 
தேமொமி கேட்டல்‌ 


இனிது... 

[கஈமறு - விருப்பம்‌ மருவுகின்‌ ற; நோக்கு - அழகு] 
“விருப்பம்‌ மருவுகன்ற அழகினையுடையரய்‌! “அதீதத்தா* 
என்று மழலைமொழி பேசும்‌ நினது இனிய மொழியைக்‌ 
கேட்டு மகிழ்ந்திருத்தல்‌ இனிது...” என்கின்றாள்‌. 


3, கலி_-80 (மருதக்கலி ௪ 15) 


ர பான்தின்ளை 
ம்‌. 1 லி காட்டல்‌ 


நீ 


ரய தமம்‌ வருவாயாக என்று கூ றி அம்புலிக்கு 
2 இனிது..... என்கின்றாள்‌. 


லூற்றுதீ எளி குழந்தை இன்பத்தைப்‌ 

ஒரு செய்தி நிரூபர்போல்‌ தோழியிடம்‌ 
புறநானூற்று அறிவுடை நம்பியும்‌ 
பதை தப்‌ படர்க்கையில்தான்‌ பேசுகின்றான்‌. 
க்‌ rpg நேரில்‌ 


ஏ 


்‌ ரணனின்‌ 
ரீநடையைப்‌ பல்வேறு விதமாக ௮ நுபவிக்கின்றாரி. 


பெரியாழ்வார்‌ யசோதை பாவனையில்‌ கண்‌ 


உடன்கூடிக்‌ கிண்கிணி ஆரவாரிப்ப 
உடைமணி பறைக றங்க 

தடந்தா ளிணைக்கொண்டு சார்ங்கபாணி 
தளர்நடை நடவானோ 

அக்குவடம்‌ உடுத்து ஆமைந்தாலி 
பூண்ட அனந்த சயனன்‌ 

தக்கமா மணிவண்ணன்‌ வாசுதேவன்‌ 
தளர்நடை நடவானோ 

கடுஞ்சேக்‌ கழுத்தின்‌ மணிக்குரல்போல்‌ 
உடைமணி கணகணென, 

தடந்தா ளிணைக்கொண்டு சார்ங்கபாணி 
தளர்நடை நடவானோ* 


4, பெரியா. திரு, 14748 1,2, 8 


எண்ணம்‌ மா ன்‌ குழத்தை 111 


என்ற பாசுரப்‌ ளா இந்த ௮ நுபவதீை தக்‌ கண்டு 
மகிழலாம்‌. இங்ஙனமே புறம்‌ புல்கல்‌, அப்‌ பூச்சி காட்டுக? 
போன்‌ ற கண்ண வித்து 
மிழ்கின்றாள்‌ யசோதைப்‌ பிராட்டி, றிய வர்‌ 
தான்‌ யசோதைப்‌ பிராட்டியாக நின்று கண்ணனின்‌ சிறு 
குறும்புகளையும்‌ பிறவற்றையும்‌ ௮ நுபவிக்கின்றார்‌. 


பாரதியோ பராசக்தியைக்‌ *சண்ணம்மா”” என்று 
யெண்குழந்தையாக்கிக்‌ குழந்தையிடமே நேரில்‌ பேசு 
கின்றார்‌. 
சின்னஞ்‌ சிறுகளியே- கண்ணம்மா! 
செல்வக்‌ களஞ்சியமே 


என்று பாட்டினைத்‌ தொடங்கும்‌ போதே தாலாட்டுப்‌ 
பாணியில்‌ தொடங்குகின்றாரி. பாட்டின்‌ ஒவ்வெரு 
அடியையும்‌ சிந்தித்துப்‌ பார்க்கும்போது உருக்காட்டு 
ஈக) புலப்படும்‌. செல்வப்‌ பிராணியாக வளர்க்கப்‌ 
படும்‌ கிளியை நினைந்து அதனோடு குழந்தையை ஓப்பிடு 
கின்றார்‌. கட்டுப்பாடின்‌ றித்‌ திரியும்‌ அழகிய இவிக்குக்‌ 
கட்டுப்பாடில்லாமல்‌ இங்குமங்கும்‌ ஓடும்‌ அழகிய குழந்தை 
தாய்க்கு செல்வக்களஞ்சியமாகத்‌ தென்படுகின்றது. இந்த 
இரண்டு அடிகளிலும்‌ தாயின்‌ கொஞ்சுதல்‌ தென்படு 
கின்றது. அடுத்த இரண்டு அடிகள்‌ அற்புதமானவை. 
என்னைக்‌ கலிதீர்த்தே- உலகில்‌ 
ஏற்றம்‌ புரிய வந்தாய்‌! 


இவற்றில்‌ குழந்தையைப்‌ பெற்றெடுத்த தாயின்‌ மட்டற்ற 
களிப்பு--பூரிப்பு--வெளிப்படையாகப்‌ புலனாகின்‌ றது. 


5. பாட்டின்‌ தலைப்பில்‌ “பராசக்தியைக்‌ குழந்தை 
யாகக்‌ கண்டு சொல்லிய பாட்டு” என்ற குறிப்பு உள்ளது. 


று அல்லவா?  குழற்ல | 


ரச ளைக்‌ ன்ட்‌ த- கண்ணம்மா 
பேசும்‌ பொற்சித்திரமே! 
அன்ளி யணைத்தநிடவே-என்முன்னே 
ஆழு.வருத்‌ தேனே! 
ன்ற அடிகளில்‌ அவள்‌ டக்‌ இன்பம்‌ பளிச்சிடுகின்றது. 
ஆ அண்னா ஆண்டவன்‌ 'தேனும்‌ பாலும்‌ கன்னலும்‌ 
அமுதுமாய்த்‌ இதி இனிப்பதுபோல்‌ தாய்க்குக்‌ 


அரு தடித்து” 
குழந்தை, அமுதம்‌ கலந்த பழதீதின்‌ இனிமையோல்‌ இனிக்‌ 
கின்றது. 
தனித்தனிமுக்‌ கனிபிழிந்து வடித்தொன்றாக்‌ கூட்டி 
சர்க்கரையும்‌ கற்கண்டின்‌ பொடியுமிகக்‌ கலந்தே 
தனித்தநறுந்‌ தேன்பெய்து பசும்பாலும்‌ தெங்கின்‌ 
உர்‌ ஞ்‌ சேர்த்தொருதம்‌ பருப்பிடியும்‌ விரவி 
இனித்தநறு நெய்‌அளைந்தே இளஞ்சூட்டின்‌ இறக்கி 
டுக்க 4 கட்டியினும்‌ இனித்திடுந்தெள்‌ 
அமுதே 
அனித்தமறத்‌ திருப்பொதுவில்‌ விளங்கு நடத்தரசு? 
ன்று வள்ளலார்‌ நடராசரிடம்‌ பெறும்‌ இன்பத்தைப்‌ 
போல்‌ ன்று குழந்தையினால்‌ இன்பம்‌ பெறுகின்றாள்‌, 
௫ ந்தை *பேசும்‌ பொற்சித்திரமாகவும்‌”' அமைத்து 
றது. இந்த இனிய தோற்றத்தை அளிக்கும்‌ 
குழுநீ தையை- ஓடிவரும்‌ தேனை--அள்ளி அணைத்திட 
ண்ணுகின்‌. றாள்‌. இங்ஙனம்‌ அணைத்திடும்‌ போது-- 
ம்‌ அந்த ஊற்றின்பம்‌-தேனை உண்டதுபோன்ற 
ய க்‌ தருகின்றது அவளுக்கு. “மக்கள்‌ மெய்‌ 


டட அருட்பா-ஆறாம்‌ இருமுறை அருள்விளக்க 
ல - 17 (4106) 


கண்ணம்மா-என்‌ குழந்தை 


கா லட வார? ௦ பள்ளு ஓரி க்க கருவம்‌ ல்ல கரண்டி ட 
முன்‌ ஒடி. பண்றடா போன்ற ஒருமயக்கம்‌! அத்‌ கட்‌ 
போதையை அதுபவி Hh (NTE 
அது பவம்‌, 


ஒடிவருகை யிலே கண்ணம்மா 
உள்ளம்‌ குளிரு தடீ! 
திரி 


உன்னைப்போய்‌ 


குழநீ க்விக்‌ அழகைப்‌ பார்தீதாலே தாயின்‌ 
உள்ளம்‌ குளிர்கின்றதாம்‌. அந்தக்‌ களிப்பில்‌--எக்கவிப்‌ 
பில்‌--தாயின்‌ உடல்‌ அந்தக்‌ குழந்தையை அள்ளி அணைப்‌ 
பதற்கு முன்னரே அவளுடைய உயிர்‌-ஆவி-௮க்‌ 
குழந்தையைத்‌ தழுவிக்‌ கொண்டு விடுகின்றது. என்ன 
அற்புதமான கற்பனை! இதில்‌ பாரதிக்கு நிகர்‌ பாரதி 
தான்‌. 
.... இழி வரும்‌ தேனை--ஆடித்திரியும்‌ அன்புப்பெட்‌ 
டகத்தைதீ-- தூக்கி அணைந்த வண்ணம்‌ அதன்‌ உச்சியை 
முகந்தால்‌ அவள்‌ கொள்ளும்‌ பெருமிதம்‌ சொல்லீ 
முடியாது. குழந்தையின்‌ பண்பை ஒருதாய்‌ மாதீதிரம்‌ 
மெச்சிக்‌ கொண்டிரு த்தால்‌ போதுமா? ஊரில்‌ உள்ளவரிகள்‌ 
அதனை மெச்சிப்‌ புகழும்போது அவள்‌ மேனியெல்லாம்‌ 
சிலிர்க்கின்றதாம்‌. அத்தகைய பேரானந்தத்தை அளிக்கக்‌ 
கூடியவன்‌ குழந்தைக்‌ கண்ணன்‌. கவிஞர்‌ கூறுகின்றார்‌: 

உச்சிதனை முகத்தால்‌ கருவம்‌ 

ஓங்கி வளருது 
மெச்சி யுனைஊரார்‌— புகழ்ந்தால்‌ 
மேனி சிலிர்க்குதடீ! 

தாயின்‌ மகிழ்ச்சி பாரமானியில்‌ காற்றமுதீதம்‌ ஏறுவ, 
போல்‌ ஏறிக்கொண்டே, பேரஇன்றது. 


கபா, 


ண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ஈன்ற பொழுதில்‌ பெரிதுவக்கும்‌ தன்‌ மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்கேட்டதாய்‌. ” 


வள்ளுவர்‌ வாக்கை நினைந்து பாடுகின்றார்‌ 


ற ள்‌. ல்‌ நானர்‌ தீ தழுவி மகிழுகின்‌றாள்‌. மகிழ்ச்சி 
ள்‌ வெ க எட்டி விடுகின்றது. உன்மத்தம்‌ அடைகின்‌ 
றாள்‌. இத்த அநுபவத்தைக்‌ கவிஞர்‌ பேசுகின்‌ றாரி : 


கன்னத்தில்‌ முத்தமிட்டால்‌ -உள்ளத்தான்‌ 
சள்வெறி கொள்ளுதடீ! 

உன்னைத்‌ தழுவிடிலோ-கண்ணம்மா! 
அண்மத்த மாகுதட்‌! 


தந்தையைத்‌ தழுவும்போது உண்டாகும்‌ மகிழ்ச்சியைச்‌ 
சொல்லும்‌ ந முன்பே “கண்ணம்மா! என்று சொல்லி மகிழ்‌ 
வன்‌ ற ன்‌ ஷி த்‌ ர்க்ஸி சொல்லால்‌ ன கடம சுவை, ப்ப 7 


மார்பில்‌ அணிவதற்கே--உன்னைப்போல்‌ 
வைர மணிகள்‌ உண்டே? 

சீர்பெற்று வாழ்வதற்கே-உன்னைப்போல்‌ 
செல்வம்‌ பிறிதுமுண்டோ? 


சொல்லலாம்‌ மூழ்கடித்து விடுகின்றது! பாடப்பாடத்‌ 
வி அரா அமுதாக--இன்பம்‌ குரும்‌ கவிதை 


குழலொலியும்‌ யாழ்‌ யம்‌ 
(அரு க்‌ கும்‌ என்‌ இன்‌ அர ர்‌ » 


குழல்‌இனிது யாழ்‌இனிது என்பதம்‌ மக்கள்‌ 
மழலைச்சொல்‌ கேளா தவர்‌. 


என்ப்து அவர்‌ வாக்கு, மழலைச்‌ சொல்லின்‌ பயனைப்‌ 
பாரதியார்‌ புலப்படுத்துகின்‌ றார்‌. குழலும்‌ யாமும்‌ மனத்‌. 
திற்கு அமைதி கொடுக்கவல்லவை என்பது வள்ளுவர்‌ 
கருத்து, மழலைச்‌ சொல்லோ அன்னையின்‌ துன்பங்கள்‌ 
அனைத்தையும்‌ போக்குகின்றது; குழந்தையின்‌ முல்லைச்‌ 
சிரிப்பு மனோவிகாரத்தையும்‌ அகற்றி விடுகின்றது” 
என்பது பாரதியாரின்‌ கணிப்பு. | 


சொல்லும்‌ மழலையிலே— கண்ணம்மா! 
துன்பங்கள்‌ தீர்த்திடுவாய்‌; 
முல்லைச்‌ சிரிப்பாலே எனது 
மூர்க்கந்‌ தவிர்த்திடுவாய்‌. 
என்று இக்கருத்தைச்‌ சொல்லோவியமாக்கிக்‌ காட்டு 
கின்றார்‌ கவிஞரீ, 


இப்படியெல்லாம்‌ இன்பம்‌ ஊட்டும்‌ குழந்தை முகம்‌ 
கோணினால்‌ அன்னை அடையும்‌ துன்பம்‌ சொல்லி 
முடியாது. குழந்தையின்‌ கண்ணில்‌ நீர்வடிந்தால்‌ 
எந்தத்‌ தாயும்‌ அதனைக்‌ கண்டு ஒரு நொடியும்‌ சகிக்க 
மாட்டாள்‌. அவளுடைய இதயம்‌ வெடித்துக்‌ குருதி 
வெள்ளமிட்டோடச்‌ செய்யும்‌. பாரதியாரின்‌ சொல்லோ 
வியங்கள்‌ இவற்றை விளக்குகின்றன. 


சற்றுன்‌ முகம்சிவந்தால்‌---மனது 
சஞ்சல மாகுதடீ! 


8. மேலது ஷம்‌ 66. 


ஜீ ற விமர்‌ ஞ்‌ பாட்டுத்திறன்‌ 


தெற்றி சுருங்கக்‌ கண்டால்‌--எனக்கு 
நெஞ்சம்‌ பதைக்குதடீ.! 

உன்கண்ணில்‌ நீர்வழிந்தால்‌--என்‌ நெஞ்சில்‌ 

உதிரம்‌ கொட்டெடீ! 


காரணம்‌ என்ன? கவிஞரையே 


ணம்மா! 


கண்மணி போன்று இனிய காட்சியாகத்‌ திகழும்‌ 
தவன்‌ உயிரும்‌, தாயின்‌ உயிரும்‌ க்குக்‌ 
ருப்பதை இந்த அடிகள்‌ காட்டுகின்றன 


இறுதியாக, முத்தாய்ப்பாகக்‌ கூறுகின்றார்‌ கவிஞர்‌ : 
இன்பக்‌ கதைகள்‌ எல்லாம்‌--உன்னைப்போல்‌ 
ஏடுகள்‌ சொல்வ துண்டோ? 
ம்‌: சச... 


எழுதுகோல்‌ கொண்‌ 
நூல்களும்‌ நுவல முடியுமா என்று 

ர அன்பு ஊற்றெறடுகீ 
றம்‌ இல்லை என்பது கவிஞரின்‌ அநுபவம்‌. 
5 2 குழந்தை கண்ணன்‌ என்றால்‌ 
சொல்லில்‌ வேண்டுமா, என்ன? 


இவ்விடத்தில்‌ குழந்தை தரும்‌ இன்பத்தைத்‌ தேவகி 
புலம்பலாகக்‌ குலசேகராழ்வார்‌ காட்டும்‌ காட்சிகள்‌ 
எல்லாம்‌ நம்‌ மனத்தில்‌ குமிழியிடச்‌ செய்சின்றன. ஒரு 


ண்ணம்மா-.-என்‌ குழந்தை 127 


ன மட்டிலும்‌ காட்டி இநீ 


முழுதும்‌ வெண்ணெய்‌ அளந்துதொட்டு உண்ணும்‌ 
முகிழ்‌இ எஞ்சிறுத்‌ தாமரைக்‌ கையும்‌ 
எழில்கொண் தாம்புகொண்டு அடிப்பதற்கு எள்கு 
நிலையும்‌ வெண்தயிர்‌ தோய்ந்தசெவ்‌. வாயும்‌ 
அழுகை யும்‌ அஞ்சி நோக்கும்‌அந்‌ நோக்கும்‌ 
அணிகொள்‌ செஞ்சிறு வாய்நெளிப்‌ பதுவும்‌ 
தொழுகை யும்வை கண்ட அசோதை 
தொல்லை இன்பத்து இறுதிகண்‌ டாளே. 


[இளமுகிழ்‌ -இளந்தளிரி; எழில்‌ - அழகு; 
எள்குநிலை - அஞ்சி நிற்கும்‌ நிலை; தோய்ந்த - 
பூசிய; அணிகொள்‌ - அழகிய; நெளிப்பதும்‌ - 
துடிப்பதும்‌] 


இந்த இயலில்‌ கண்ணனைப்‌ பெண்‌ குழந்தையாகப்‌ 
படைத்து இன்பம்‌ கண்டமை சந்திக்தத்‌ தக்கது. 


அன்னை .பராசக்தியைக்‌ “கண்ணம்மா” வாகக்‌ காணும்‌ 


ன்‌ 


கவிஞரின்‌ எக்களிப்பு குழந்தைப்பேறு இல்லாதோரையும்‌ 
குதூகலிக்கச்‌ செய்து விடுகின்றது. 


இந்தப்‌ பாடலின்‌ தொடக்கத்தில்‌ பாரதியார்‌ 
தந்துள்ள குறிப்பு இது : *பராசக்தியைக்‌ குழந்தையாகக்‌ 
கண்டு சொல்லியபாட்டு' என்பது. எல்லாவற்றையும்‌ சக்தி 
மயமாகக்‌ காணும்‌ பாரதியாருக்குக்‌ குழந்தைக்‌ 
கண்ணனையும்‌ சக்தியாகக்‌ கண்டு பாடுவதில்‌ வியப்‌ 
பில்லை. 


9. பெரு. திரு. 7:8. 


118 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ஆதாரம்‌ சக்தி யென்றே 
அருமறைகள்‌ கூறும்‌: ட 

யாதானும்‌ தொழில்‌ புரிவோம்‌; 

யாதுமவள்‌ தொழிலாம்‌.3? 


என்றும்‌, 


மாதா பராசக்தி வையமெலாம்‌ நீ நிறைந்தாய்‌! 
ஆதாரம்‌ உன்னையல்லால்‌ ஆரெமக்குப்பாரினிலே! 
ஏதாயினும்‌ வழிநீ சொல்வாய்‌ எமதுயிரே 
!தாவின்‌ தாயே! மிகப்பணிந்து வாழ்வோமே! 


10. தோ. பா.--41 தேசமுத்துமாரி - 5. 
11. மேலது--68. நவராத்திரிப்‌ பாட்டு - 1. 


ன்றன க்க வண்மையஸ்விநித ரவை வல்ண ல்க திக்க பலய வஷகுலைசைகையைம்ப அவையவை யங் வை கள்பையடமபவையிர 


ண்ணன்‌ சிறுவனாக இருக்கும்போதும்‌, சற்று 
ன்பு ந்து மூன்‌-குமரப்‌ பருவத்தை எட்டிய போதும்‌ அவன்‌ 
ட்‌ தட்ப அளவிட்டு உரைத்தல்‌ முடியாது. 

ண்ண தீ *திருவிளையாடல்கள்‌” பாகவத 
அ பல்வேறு இதிகாச புராணங்களின்‌ 
மூலமும்‌ மக்களிடையே பரவியிருந்தன. ஆழ்வாரிகள்‌ 
பாசுரங்களும்‌ இவற்றைக்‌ குறிப்பிட்டுள்ளன. இந்தப்‌ 
பாடல்‌ பாரதியாரின்‌ கருத்தில்‌ முதிழ்த்ததற்கு இவை 
யெல்லாம்‌ மூலங்களாக அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்று 
கருதலாம்‌. 


குழந்தைப்‌ பருவதீதில்‌ விளையாட்டு ஒன்றுதான்‌ 
அதற்கு இன்பம்‌ அளிப்பது. இந்த இன்பத்தை உளவியல்‌ 
விவரிக்கின்றது; விதிகளையும்‌ வகுத்துக்‌ காட்ட முயல்‌ 
கின்றது. எல்லா நாட்டுக்‌ கவிஞர்களும்‌ தம்‌ கவிதைகளில்‌ 
படைத்துக்‌ காட்டி இந்த இயல்பூக்கத்திற்கு அழியா 
நிலையை ஏற்படுத்தி விடுகின்றனர்‌. “கற்பனையுரி' என்ற 
பாரதியாரின்‌ கவிதை யொன்‌ றில்‌ குழந்தைப்‌ பருவத்தின்‌ 
பெருமகிழ்ச்சி விளக்கப்படுகின்‌ றது. 
குழந்தைகள்‌ வாழ்ந்திடும்‌ பட்டணம்காண்‌--அங்கு 
கோல்பந்து யாவிற்கும்‌ உயிருண்டாம்‌ 


120 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


பிள்ளைப்‌ பிராயத்தை இழந்தீரே- நீர்‌! 

பின்னும்‌அந்‌ நிலைபெற வேண்டீரோ? 

ன்‌ தகள்‌ ஆட்டத்தின்‌ கனவையெல்லாம்‌.--அந்தக்‌ 
கோலநன்‌ னாட்டிடைக்‌ காண்பீரே; 

இழந்தநல்‌ இன்பங்கள்‌ மீட்குறலாம்‌-— நீர்‌ 

ஏருதிர்‌ கற்பனை நகரினுக்கே. . 

௫ தனைக்‌ கண்டு மகிழலாம்‌. பொறுப்‌ 
வி சையாட்டு ஒன்றுதான்‌ உலக இயற்கை என்று 
0 த துகின்றது; அதற்குமேல்‌ அதன்‌ மனம்‌ 
தில்லை. குழந்தை வளரவளரக்‌ தன்‌ ௬ ற்றுப்பூறசி 

பதி டு தரி ந்‌ து i ற்ற ள்‌ ன்‌ ற து. இ ர்‌ த 


ண்பன்‌ இக்க கலு வட்ட 
ன்‌ ய்வுறு பாவைக்குக்‌ கொய்பூத்‌ தைஇத்‌ 
தண்கயம்‌ அடும்‌ மகளிரொடு கைபிணை ந்து 


தீழுவுவழித்‌ தழீஇத்‌ தூங்குவழித்‌ தூங்கி 
மறையெனல்‌ அறியா மாயமில்‌ ஆயமொடு 
உயர்சினை மருதத்‌ துறையுறத்‌ தாழ்ந்து 
நீர்நணிப்‌ படிகோடு ஏறிச்‌ சீர்மிகக்‌ 
கரையவர்‌ மருளத்‌ திரையகம்‌ பிதிர 
நெடுநீர்க்‌ குட்டத்துத்‌ துடுமெனப்‌ பாய்ந்து 
குளித்துமணற்‌ கொண்ட கல்லா இளமை 
அளீதோ தானே யாண்டுண்டு கொல்லோ? 


விக்கிக்கு க்ப்‌ 


1. வேதாந்தப்‌ பாடல்கள்‌ 25, கற்பனையூர்‌, 
4. புறம்‌-243, 


கண்ணன்‌... என்‌ விளையாட்டுப்‌ பிள்ளை 727 


சூடு. 1 (த 
தழுவீ; தாங்கி வைத்த 5 ணி - அண்ணித 
சோடு - கொம்பு; சீர்‌ - அழகு; ம்ருள - வில்ல; 
பிதிர- தவலைஎழ; குட்டம்‌ -மடு; கல்லா 
இளமை - கல்வியில்லாத இளமை: அரிது - இரங்‌ 
கதீதக்கது] 


இப்பாடலில்‌ மறையும்‌ மாயமும்‌ அறியாத இளையருடன்‌ 
கூடி நீரில்‌ பாவை வைத்து விளையாடியதும்‌, நெடுநீரிக்‌ 
குட்டத்தில்‌ குதித்து ஆழ்ந்து சென்று மணல்கொண்டு 
வந்து காட்டி மகிழ்ந்ததுமான செயல்கள்‌ விவரிக்கப்‌ 
ப்ட்டிருத்தலைக்‌ கண்டு மகிழலாம்‌. இத்த ஏக்கமே நம்‌ உள்‌ 
மனத்தைத்‌ தூண்டுகின்றது; கழிந்துபோன நிலையின்‌. 
பிரதிபிம்பங்களாகக்‌ குழந்தைகளை நேசிக்கவும்‌ செய்‌. 
கின்றது. 


சாதாரண மனிதன்‌ தான்‌ கரணநேரிடும்‌ குழந்தை 
களை நேசித்துத்‌ தன்‌ ஏக்கத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளுகி௦ 

றான்‌. சுவிஞனோ இந்த அக்‌ அழியாத ஓரி உருவம்‌ 
க்க விழைகின்‌ றான்‌. சாதாரணமாகத்‌ தமிழ்நாட்டுக்‌ 
கவிஞர்கள்‌ குழத்தை முருகன்‌, குழந்தை . கண்ணன்‌ இவர்‌ 
களின்‌ விலையாட்டுகவக்க்‌ அதிக இடம்‌ கொடுத்துள்ள 
னர்‌. பிள்ளைத்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ முருகன்‌ றுகுறும்‌ 
புகள்‌ அதிகமாக இடம்‌ பெற்றுள்ளன. கண்ணனைப்‌ 
பற்றிய சிறுகுறும்புகள்‌ ஆழ்வார்‌ பாகரங்களில்‌ அதிகமாகக்‌ 
சித்திரிக்கப்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. சரகாரணப்‌ 
பிள்ளைகள்‌ விளையாட்டில்‌ களைத்துப்போகும்‌; சில 
சமயம்‌ அலுப்பும்‌ சலிப்பும்‌ அவர்களிடம்‌ தோன்றுவதும்‌ 
உண்டு. ஆனால்‌ கண்ணனாயெ பிள்ளை சலிக்காமல்‌ , 
களைப்படையாமல்‌, முடிவின்‌ றி விளையாடுவதாகக்‌ 


னர்‌ இறு நரம்‌ நம்‌ பிள்ளைப்‌ 
இல்‌ தட்ட. ரஷ்ய மகிழ்ந்த சாட்ட 
உள சிலர்‌ கத்‌ எண்ணிப்‌ பார்க்கின்றது; அங்ஙனமே 
கயெங்கவில்‌ த்த டல கண்ணன்‌ அ... 


ந்து த அவற்றிற்கு த வாழ்வை அளித்து 
ரா கவிஞன்‌. ப்பன்‌ துன்‌ கடட அ சமைப்‌ 


தீராத விளையாட்டுப்‌ பிள்ளை--கண்ணன்‌ 
தெருவிலே பெண்களுக்‌ கோயா த தொல்லை. 


என்று பாடல்‌ தொடங்குகின்றது. கண்ணனைப்பற்‌ றிய 
ண்முன்‌ கொண்டுவந்து 
யெரியாழ்வார்‌ பாசுரங்களில்‌ நாம்‌ 
| ண்ணன்‌ அற்புதமானவன்‌. சாதாரண நிகழ்சி 
ளையும்‌ ரன நிகழ்ச்சிகளையும்‌ கலந்து காட்டுபவன்‌. 
ச காட்டும்‌ கண்ணன்‌ சாதாரணமானவன்‌; 
தாரரணக்‌ குறும்புச்‌ செயல்களைப்‌ புரிபவன்‌; அனால்‌ 
இத்‌ நிகழ்ச்சிகள்‌ இதிகாசக்‌ கண்ணனை நம்‌ மனத்தில்‌ 
கொண்டு வந்து நிறுத்துகின்றன, 


இதிகாசக்‌ கண்ணன்‌ கன்றுகளுடன்‌ செய்யும்‌ விளை 
யாட்டைப்‌ பாரதியார்‌ காட்டும்‌ பிள்ளைக்‌ கண்ணன்‌ 
சிறுமிகளுடன்‌ காட்டுகின்றார்‌ : 


கண்ணன்‌-என்‌ விளையாட்டுப்பிள்ளை 133. 


கன்றுகள்‌ ஓடச்‌ செவியில்‌ 
கட்டெறும்பு பிடித்து இட்டால்‌ 
தென்றிக்‌ கெடும்‌, 


Hh 


என்ற அடிகளில்‌ கண்ணன்‌ சில கட்டெறும்புகளைக்‌ கன்‌, று 
களின்‌ காதில்‌ இட்டு அதனால்‌ அவை வெருண்டு ஓடு 
வதைக்‌ கண்டு மகிழ்கின்றான்‌. பாரதியாரின்‌ கண்ணன்‌ 
செய்யும்‌ சிறு குறும்பைச்‌ சிறுமிகளே முறையிடுகின்‌ 


அங்காந்‌ இருக்கும்‌ வாய்தனிலே- கண்ணன்‌ 
ஆறேமு கட்டெறும்பைப்‌ போட்டு விடுவான்‌ 

எங்காகி லும்பார்த்த துண்டோ? கண்ணன்‌ 
எங்களைச்‌ செய்கின்ற வேடிக்கைவொன்றோ?* 


இத்தகைய குறும்பைப்‌ பாரதிகாட்டுவது நகைச்சுவையின்‌ 
மிகையைக்‌ காண்பிக்கின்றது என்றும்‌, இஃது இயற்கைச்‌ 
சித்திரத்திற்கு முற்றும்‌ மாறாக இருக்கின்றது என்றும்‌, 
இத்தகைய கற்பனையைப்‌ பாரதி பயன்படுத்தியிருக்கக்‌ 
கூடாது என்றும்‌ சில திறனாய்வாளர்கள்‌ கரு துன்‌ றனர்‌. 
அனால்‌, கவிஞனுக்குத்‌ தனி உரிமம்‌ உண்டு; அவன்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்வான்‌. அதில்‌ நாம்‌ தலையிடு 
வதுற்கில்லை. பாரதியார்‌ நாம்‌ சிறுவர்களிடம்‌ காணாத 
ஒன்றைக்‌ கண்ணனாக சிறுவன்‌ புரிந்து மகிழ்வதைக்‌ 
காட்டுகின்றார்‌. 


கண்ணன்‌ புரியும்‌ சிறுகுறும்புகள்‌ முடிவில்‌ மகிழ்ச்சியை 
நல்குவனவாக இருப்பினும்‌ மகளிரைப்‌ படாதபாடு படுத்தி 
விடுகின்றன. பெரியாழ்வாரின்‌ கண்ணனைப்பற்றி 
அய்ச்சியர குற்றப்பதீதிரிக்கை வாசிக்கின்றனர்‌. 


3. பெரியாம்‌. திரு. 2-4:2. 
4. தீராத விளையாட்டுப்‌ பிள்ளை - 6, 
5. கண்ணன்‌ என்‌ கவி-யபக்‌. 115. 


ன்‌ பாட்டுத்திறன்‌ 


i “ கீ க ணை 


வெண்ணெய்‌ விழுங்கி வெறுங்கலத்தை 

வெற்பிடையிட்டு அதன்‌ஓசை கேட்கும்‌; 

ண்ணபிரான்‌ கற்ற கல்வி தன்னைக்‌ 

காக்ககில்லோம்‌ உன்மகளைக்‌ காவாய்‌; 
பாலைக்‌ கறந்து அடுப்புஏற வைத்துப்‌ 

பல்வளையாள்‌ என்மகள்‌ இருப்ப 
மேலைஅகத்தே நெருப்பு வேண்டிச்‌ 

சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன்‌ 
சாளக்‌ கிராமம்‌ உடைய நம்பி 

சாய்த்துப்‌ பருகிட்டுப்‌ போந்து நின்றான்‌ 
கன்னல்‌ இலட்டுவத்தோடு சடை 

காரெள்ளின்‌ உண்டை கலத்தில்‌ இட்டு 
வ 2 த வை த்‌ துப்‌ போ உ 


பின்‌ ஓ னு ம்‌ அகம்புக்கு ௨. நியை நோக்கப்‌ 
பிறங்க வ்‌ வெண்ணெயும்‌ சோதிக்கின்றான்‌;* 


அஞ்சன வண்ணா! அசலகத்தார்‌ 
பரிபவம்‌ பேசத்‌ தரிக்க கில்லேன்‌ 
பாவியேனுக்கு இங்கே போதராயே." 
என்று தன்னிடம்‌ வருமாறு அழைக்கின்றாள்‌. இது 
கோகுலதீதில்‌ சண்ணன்‌ செய்த இம்புகளைக்‌ காட்டு 
கின்றது 


யசோதைப்பிராட்டி கண்ணனுக்கு முலைப்பால்‌ ஊட்ட 
மறுக்கின்றாள்‌. அதற்குக்‌ காரணங்களையும்‌ தருகின்றாள்‌. 


6. பெரியாழ்‌. திரு. 2.9: 1, 5,9 
7. மேலது 2.9: 2. 


கண்ணன்‌ என்‌ விளையாட்டுப்‌ பிள்ளை 125 


வறன்‌ வம்‌ ட்ப 2. 
அன்பா! உன்னை அ தித்‌ துகொண்டேன்‌; 


மைஆர்‌ கண்மட ஆய்ச்சியர்‌ மக்களை 
மையன்மை செய்துஅவர்‌ பின்போய்‌ 

கொங்ஆர்‌ பூந்துகில்‌ பற்றித்‌ தனிநின்று 
குற்றம்‌ பலப்பல செய்தாய்‌; 


முப்போதும்‌ கடைந்து ஈண்டியவெண்ணை! 

... ளோடு தயிரும்‌ விழுங்கி 

கப்பால்‌ ஆயர்கள்‌ காவிற்‌ கொணர்ந்த 
கலத்தொடு சாய்த்துப்‌ பருகி 

மெய்ப்பால்‌ உண்டுஅழு பிள்ளைகள்‌ போல 
விம்மி விம்மி அமுகின்ற 

அப்பா! உன்னை அறிந்துகொண்டேன்‌. 


வாளா ஆகிலும்‌ காணகில்லார்‌; பிறர்‌ 
மக்களை மையன்மை செய்து 

தோளால்‌ இட்டுஅவளோடு திளைத்துநீ 

சொல்லப்‌ படாதன செய்தாய்‌ 

கேளார்‌ ஆயர்குலத்தவர்‌ இப்‌ பழி 

தாய்மார்‌ மோர்விற்கப்‌ போவர்‌; தமப்பன்மார்‌ 
கற்றா நிரைப்பின்பு போவர்‌; 

நீஆய்ப்பாடி இளங்கன்னி மார்களை 
நேர்படவே கொண்டு போதி 


தொத்தாற்‌ பூங்குழற்‌ கன்னி ஒருத்தியைச்‌ 
சோலைத்‌ தடம்கொண்டு புக்கு 

முத்தார்‌ கொங்கை புணர்ந்து இராநாழிகை 
மூவேழு சென்றபின்‌ வந்தாய்‌. 


இப்படிப்‌ பல திம்புகளைப்‌ யட்டியலிட்டுக்‌ காட்டி, 


8. மேலது. 2.1:2, 4, 5,8, 9, 10. 


ட்‌. 
ஸ்‌ 


அப்பா! உன்னை ௮ றிந்துகொண்டேன்‌ உனக்கு 
அஞ்சுவன்‌ அம்மம்‌ தரவே. 


பேசுக இன்றாள்‌. இங்குப்‌ பல்வேறு வயது நிலைகளுக் 


ணன்‌ செய்த திம்புகளைக்‌ காண்கின்‌ 


யிடம்‌ காட்டும்‌ சிறு குறும்புகள்‌ நாம்‌ பிள்ளைப்‌ பிராயத்‌ 
தில்‌ சிறுமியரரோடு விளையாடி மகிழ்ந்த காட்கெளை 
நினை னவுக்குக்‌ கொணர்கின்றன. சிறுமி. சற தின்னப்‌ 
பழங்கொண்டு தருகின்றான்‌. அவர்கள்‌ த 

ல்‌ தட்டிப்‌ பறிக்கின்றான்‌. “என்னப்பன்‌, ர 
இ அவர்கள்‌ புகழ்ந்து கெஞ்சிக்‌ கேட்டால்‌ எச்ற்‌ 
A இக்‌ ட G சவப்‌ த்த .. ன 


ளை வல பின்னரே அதை 
கின்றான்‌ . அவள்‌ கண்ணை மூடிக்கொண் 
சூட்டுவதாகச்‌ சொல்லுகின்றான்‌ . 
்‌ அவள்‌ கண்ணை மூடிக்கொண்ட பிறகு 
அவளுடைய ) தோழியொருத்திக்குச்‌ சூட்டிவிடுகின்றான்‌. 
ட்‌ ள்‌ சில குறும்புகள்‌ : 


பின்னலைப்‌ பின்னின்‌ நிழுப்பான்‌;- தலை 
பின்னே திரும்புமுன்‌ னேசென்று மறைவான்‌; 
வண்ணப்‌ புதுச்சேலை தனிலே-— புழுதி 


வாரிச்‌ சொரிந்தே வருத்திக்‌ குலைப்பான்‌ 


கண்ணன்‌ என்‌ விளையாட்டுப்பிள்ளை 727. 


புல்லாங்‌ குழல்கொண்டு வருவான்‌ அமுது 
பொங்கித்‌ ததும்புநற்‌ கீதம்ப டிப்பான்‌; 

கண்ணால்‌ மயங்குவது போலே அதைக்‌ 
கண்மூடி வாய்திறந்‌ தேகேட்‌ டிருப்பான்‌. 


இன்னும்‌ என்னென்ன செய்வான்‌ க்‌ 
சொல்லுகின்றாள்‌ ஒரு பெண்‌: “எங்களை விளையாட 
வருமாறு அழைப்பான்‌. வீட்டில்‌ ஏதாவது பணி செய்‌) 
மாறு ஏவினால்‌ அதைக்‌ காதில்‌ பேர்ட்டுக்கொள்லித 
இல்லை. வேறு ஆண்பிள்ளைகளுடன்‌ ஆடிக்‌ குதிப்பான்‌; 
எம்‌ விளையாட்டிடையில்‌ பிரிந்து போய்‌ விடுவான்‌. 
வீட்டிற்குச்‌ சென்று எங்களைப்பற்றி இல்லாததையும்‌ 
பொல்லாததையும்‌ சொல்வான்‌. 


கோளுக்கு மிகவும்‌ சமர்த்தன்‌; பொய்ம்மை 
குத்திரம்‌ பழிசொலக்‌ கூசாச்‌ சழக்கன்‌; 

ஆளுக்‌ கிசைந்தபடி பேசித்‌ தெருவில்‌ 
அத்தனைப்‌ பெண்களையும்‌ ஆகா தடிப்பான்‌; 


“ஆனால்‌ இல்லத்தில்‌ அன்னைக்கும்‌ நல்லவன்‌; 
அத்தைக்கும்‌ நல்லவன்‌; தந்தைக்கும்‌ அப்படியே. 
எம்மைத்‌ துயர்‌ செய்யும்‌ கண்ணன்‌ வீட்டிலுள்ளோர்‌ 
அனைவர்க்கும்‌ நல்லவன்போல்‌ நடந்து கொள்வான்‌” 
என்கின்றாள்‌. 


இத்தனை ““சேஷ்டிதங்களும்‌” கேட்பதற்கு 
ன்‌ றாகத்தானிருக்கின்றன. நாம்‌ இவற்றைக்‌ கேட்டு 
ம ழ்ன்றோம்‌; சிரிக்கன்றோம்‌; இந்த நிகழ்ச்சிகளைப்‌ 
பால்வேற்றுமையின்‌ றி அனைவருமே அநுபவித்து 
மகிழ்கின்றனர்‌, கலப்பற்ற நகைச்‌ சுவையின்‌ சிறந்த 
கூறுகளைக்‌ கொண்‌ டுள்ளன இச்‌ செயல்கள்‌. இவை 
“தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை” தருபவை 


128 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


களாக இருப்பினும்‌ அவரிகளும்‌ நிரந்தரமான மகிழ்ச்சி 
யையே அடைகின்றனர்‌. 

இந்தப்‌ பாடலின்‌ தலைப்பில்‌ கவிஞரே ரசங்கள்‌ : 
அற்புதம்‌, சிருங்காரம்‌” என்ற குறிப்பினைதீ தந்துள்ளாரி. 
“அற்புதம்‌” என்ற சுவையின்‌ விளக்கத்தை இயல்‌--7 
இலும்‌? சிருங்காரம்‌” என்ற சுவையின்‌ விளக்கத்தை இயல்‌ 
72 இலும்‌? இலும்‌ கண்டு தெளியலாம்‌. 


9. இந்‌ நூல்‌ பக்கம்‌--(68 - 69). 
10. இந்‌ நூல்‌ பக்கம்‌--797 - 138, 


இயல்‌ --13 
கண்ணன்‌-என்‌ காதலன்‌ 


காம உணர்ச்சி, அதோவது இன்ப உணர்ச்சி, பருவம்‌ 
நிரம்பிய உயர்த்திணை அஃறிணை உயிர்க்கெல்லாம்‌ 
பொதுவாய்‌ அமைந்து கிடப்பது. 

எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது. 
தான்‌அமர்ந்து உரூஉம்‌ மேவற்‌ றாகும்‌. 

என்று ஒல்காப்‌ பெரும்‌ புகழ்த்‌ தொல்காப்பியர்‌ சுட்டி 
யுள்ளவாறு பிறவியிலேயே உடம்போடு ஓட்டிய இயல்‌ 
பூடையது. இத்தகைய இன்ப உணர்வை 
காமத்துடிப்பை-— நெறிப்படுத்தி “அகத்திணை” என்று 
இலக்கியமாக்கி வரம்பு கட்டிய பெருமை பண்டைத்‌ தமிழ்சி 
சான்றோர்களைச்‌ சாரும்‌. உலக இலக்கியங்களெல்லாம்‌ 
காதல்‌ உணர்வு அமைந்திருப்பினும்‌ . தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
அமைந்திருப்பது தனிச்சிறப்புடையது. ஒரு தனி மனித 
னுடைய .காதலை மன்பதைக்குரிய பொதுப்‌ 
பொருளாக்கித்‌' தூய்மைப்‌ படுத்திய பெருமை தமிழர்‌ 
களின்‌ தனிச்றெப்பாகும்‌. 

இங்ஙனம்‌ இறைவன்‌ படைப்பின்‌ இருபெருஞ்சின்னங்‌ 
களாகிய அண்‌ பெண்‌ இரண்டையும்‌ ஒன்றாகப்‌ 
பிணைத்து இறைவனின்‌ அன்புநிலையுடன்‌ ஒப்பிட்டுச்‌ 
காட்டிய பெருமை பக்தி இலக்கிய காலத்தில்‌ தோன்றிய 


1. தொல்‌. பொருள்‌. பொருளியல்‌ - 27. 
க. ப. மை: 


130 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


சமயகுரவர்களின்‌ பெரும்‌ இறெப்பாகும்‌. சங்கச்சான்றோரி 
களின்‌ பாடல்களில்‌ தாய்மைப்படுத்தப்பெற்ற இந்த 
உணர்ச்சி ஆழ்வார்கள்‌ நாயன்மாரிகள்‌ காலத்தில்‌ 
மேலும்‌ தூய்மை அடைந்தது. சம்பந்தஞானத்தைப்பற்றி 
முன்னர்க்‌ குறிப்பிட்டேன்‌ அல்லவா? சீவான்மாவுக்கும்‌ 
பரமான்மாவுக்கும்‌ உள்ள உறவு நாயகி நாயகன்‌ 
(தலைவி--தலைவன்‌) உறவுபற்றிக்‌ குறிப்பிட்டதை 
ஈண்டு நினைவு கூரிக, வேதாநீதங்களில்‌ குறிப்பிடப்பெறும்‌ 
பக்தி அழ்வார்கள்போன்ற ஞானச்‌ செல்வர்களிடம்‌ காதல்‌ 
முறையில்‌ பரிணமித்து நிற்கும்‌. எம்பெருமான்மீது 
கொள்ளும்‌ காமம்‌ “பகவத்‌ விஷயகாமம்‌” என்று வழங்கப்‌ 
பெறும்‌. இங்கனம்‌ மாதவன்மீது அவர்கள்‌ கொள்ளும்‌ 
கரமம்‌ மங்கையர்மீது கொள்ளும்‌ காமத்தினின்றும்‌ வேறு 
பட்டது. ஆயினும்‌, சிற்றின்ப அநுபவமாகிய காதலுக்குக்‌ 
கூறப்பெறும்‌ அகப்பொருள்‌ துறைகள்‌ யாவும்‌'இநீத “பகவதீ 
_ விஷயகாமத்திற்கு'க்‌ கூறப்பெறும்‌ சிற்றின்ப அநுபவத்‌ 
திற்குக்‌ கொங்கை முதலியன சாதனமாயிருப்பதுபோல , 
பகவத்விஷயா நுபவத்திற்குப்‌ பரபக்தி' பரஞானம்‌” பரம 
பக்தி£ இவை இன்றியமையாதனவாக இருப்பதால்‌ 


2. பரபக்தி என்பது, எம்பெருமானை நேரில்‌ காண 
வேண்டும்‌ என்ற ஆவல்‌. பொய்கையாழ்வார்‌ இந்‌ நிலையை 
அடைந்தவர்‌. 

3. பரஞானம்‌ என்பது, எம்பெருமானை நேரில்‌ 
காணல்‌. பூதத்தாழ்வார்‌ இந்நிலையை அடைந்தவர்‌. 

2. பரமபக்தி என்பது, எம்பெருமானை இடையறாது 
அநுபவிக்க வேண்டும்‌ என்ற ஆவல்‌, இந்நிலையை 
எய்தியவர்‌ பேயாழ்வார்‌. 

இவற்றின்‌ விளக்கத்தை இவ்வாசிரியரின்‌ முத்திநெறி 
(பாரி நிலையம்‌, சென்னை - 600 001) என்ற நூலில்‌ பக்‌. 
100-104 கண்டு தெளிக 


கண்ணன்‌ என்‌ காதலன்‌ 131 


அவையே கொங்கை முதலான சொற்களால்‌ இவ்வாழ்வாரி 
களின்‌ அருளிச்‌ செயல்களில்‌ கூறப்பெறுகின்றன என்று 
அன்றோர்‌ கொள்வர்‌. 


இநீத அநுபவதீதின்‌ அடிப்படையில்‌ பாரதியாரின்‌ 
£கண்ணன்‌-என்‌ காதலன்‌”, “கண்ணம்மா-என்‌ காதலி” 
என்ற தலைப்பின்‌கழ்‌ உள்ள பாடல்களை ஆய்தல்‌ 
வேண்டும்‌. முதல்‌ வகையில்‌ ஐந்து பாடல்கள்‌ உள்ளன. 
ஒவ்வொன்றாக ஆராய்வோம்‌. 


முதற்‌ பாடல்‌ : தலைவி (இங்குக்‌ கவிஞர்‌) தன்‌ 
பிரிவாற்றாமையைக்‌: தோழியிடம்‌ கூறுவதையும்‌, கனவில்‌ 
கண்ட உருவம்‌ கண்ணனாக இருந்தமையைக்‌ கூறுவதை 
யும்‌ உரைப்பது. பாரதியார்‌ ஆழ்வார்‌ பாசுரங்களின்‌ 
மரபையொட்டி இப்பாடலை அமைத்தாலும்‌ பாடல்‌ 
தனித்தன்மைபேெற்றுப்‌ “பாரதியின்‌ முத்திரையைக்காட்டு 
தின்றது. யபாரதியாரி காதலி நிலையில்‌ இருந்துகொண்டு 
கணவன்‌ பிரிவினை கோதலன்‌ பிரிவினை)த்‌ தம்மால்‌ 
பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று தோழியிடம்‌ 
பேசுகின்றார்‌. எடுத்த எடுப்பில்‌, 


தூண்டிற்‌ புழுவினைப்‌ போல்‌---வெளியே 
சுடர்வி ளக்கினைப்போல்‌, 

நீண்ட பொழு தாக--- எனது 
நெஞ்சம்‌ துடித்ததடீ! 

கூண்டுக்‌ கிளியி னைப்போல்‌--தனிமை 
கொண்டு மிகவும்‌ நொந்தேன்‌; 


5. பிரிவாற்றாமை துணைவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
பிரிந்து இருத்தலைச்‌ சகியாமைப்பற்றிக்‌ கூறுவதாக 
அமைவது இத்துறை விளக்கம்‌: அகத்திணைக்‌ 
கொள்கைகள்‌ பக்‌ (615 - 16) காண்க. | 


132 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


வேண்டும்‌ பொருளை எல்லாம்‌-—மனது 
வெறுத்து விட்டதடீ! 


என்று கண்ணனின்‌ பிரிவால்‌ தமது ஆற்றாமையை-- 
உள்ளக்குமுறலை-- வெளியிடுகின்‌ றார்‌. தலைவனைப்‌ 
பிரிந்ததனால்‌ தலைவி (இங்குக்‌ கவிஞர்‌) தூண்டிலில்‌ 
மாட்டிக்கொண்ட புழுவினைப்போலும்‌, காற்று அலை 
மோதுதலால்‌ விளக்கு ஆடி அணையும்‌ போக்கைகாட்டு 
வது போலும்‌, கூண்டில்‌ அடைப்பட்ட இளியினைப்‌ 
போலும்‌ துன்பப்படுவதாகக்‌ கூறுகின்றாள்‌. 


தலைவி தனியாகப்‌ பாயில்‌ படுத்திருக்கும்போது 
அன்புக்கு உறைவிடமான அன்னை அருகில்‌ வந்தாலும்‌ 
அவளுக்குச்‌ சலிப்புதான்‌ ஏற்படுகின்றதென்றும்‌, 
தனக்கு ஏற்பட்ட “நோய்‌ நாடி, நோயின்‌ குணம்‌ நாடி, 
அதுதணிக்கும்‌ வாய்‌ நாடி” வாய்ப்பச்‌ செய்யாமல்‌ அவர்‌ 
கள்‌ தத்தமக்குத்‌ தோன்‌ றியவாறெல்லாம்‌ பிதற்றுவதை 
அவள்‌ விரும்பவில்லை என்பதைத்‌ தெரிவிக்கின்றாள்‌. 
“ஊணிலும்‌ நாட்டம்‌ இல்லை; உறக்கமும்‌ கொள்ள 
முடிய வில்லை; மலரின்‌ மணமும்‌ அவள்‌ மனத்தை 
ஈர்க்கவில்லை. எதிலும்‌ மனம்‌ ஈடுபடாமல்‌ ஓரே குழப்பம்‌. 
ஒருக்‌ கணமாயினும்‌ சுகம்‌ கரணக்கிடைத்ததில்லை”-- 
என்று தன்‌ நிலையை எடுத்துக்‌ கூறுகின்றாள்‌. பிரிவாற்ற 
முடியாத நிலையிலுள்ள சங்ககாலத்‌ தலைவியரின்‌ 
நிலையும்‌ இதுதான்‌. ஆனால்‌ நேராகச்‌ சங்க இலக்கியங்‌ 
களின்‌ தாக்கம்‌ இவர்‌ பாடல்களில்‌ இருப்பதாகச்‌ சொல்லப்‌ 
போதுமான சான்றுகள்‌ இல்லை. ஆனால்‌ சங்க நூல்களை 
ஆழ்ந்து பயின்று பாசுரங்கள்‌ அருளிச்‌ செய்த ஆழ்வார்‌ 
பிரபந்தங்களின்‌ தாக்கம்‌ இப்பாடல்களில்‌ தெளிவாகப்‌ 


6, குறள்‌-—948. 


கண்ணன்‌-—என்‌ காதலன்‌ 133 


புலனாகின்றது. மேலே தலைவியே கூறியனவாகவுள்ள 
செய்திகள்‌ ஆழ்வார்‌ பாசுரங்களில்‌ தாயின்‌ கூற்றாக 
வருகின்றன. 
உண்ணும்‌ நாள்‌ இல்லை 
உறக்கமும்‌ தான்‌ இல்லை 


கண்ணன்ஊர்‌ கண்ணபுரம்‌ 
கொழும்‌...” 
என்ற பெரிய திருமொழிப்‌ பாசுரத்தைக்‌ கண்டு இதனைத்‌ 
தெளிக. 
குணம்‌ உறுதியில்லை எதிலும்‌ 
குழப்பம்‌ வந்ததடீ! 
என்ற பாரதியாரின்‌ பாடல்‌ அடியிலுள்ள கருத்து 
திருமங்கையாழ்வாரின்‌, 
காய்வாயில்‌ சொல்கேளாள்‌; தன்‌ஆயத்‌ 
தோடு அணையாள்‌; தடமென்‌ கொங்கை 
யேஆரச்‌ சாந்தணியாள்‌ .£ 
பூண்முலைமேல்‌ சாந்தணியாள்‌; பொருகயல்கண்‌ 
மைஎழுதாள்‌; பூவை பேணாள்‌ 
ஏண்‌ அறியாள்‌ எத்தனையும்‌. 
[ஏண்‌ அறியாள்‌ - நெஞ்சால்‌ நினைக்கின்‌ 
றாள்‌ இல்லை ] 
என்ற பாசுர அடிகளிலுள்ள செயற்படாத்‌ தன்மையை 
விளக்குவதாகக்‌ கருதலாம்‌. மேலும்‌ பாரதியார்‌, 
ஆடிஆடி அகம்க ரைந்திசை 
பாடிப்‌ பாடி கண்ணீர்‌ மல்கிளங்கும்‌ 
7. பெரி. திரு, 8. 2:4. 


8. மேலது. 5. 3:4, 
9. மேலது 5, 3:5 


134 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


நாடி நாடி நரசிங்கா! என்று 
வாடி வாடும்‌ இவ்வாள்‌ நுதலே ட 


என்ற நம்மாழ்வாரீ பாசுரக்‌ கருத்தையும்‌, 
உள்ளம்‌, மலங்க வெள்உயிர்க்கும்‌ 3 


பட்டபோது எழுபோது அறியாள்‌; விரை 
மட்டும்‌அலர்‌ தண்துளாய்‌ என்னும்‌.” 
என்ற பாசுர அடிகளிலுள்ள கருத்தையும்‌ அடிப்படை 
யாகக்‌ கொண்டுத்‌ தம்‌ பாடலை அமைத்துள்ளார்‌ என்று 
கருதவும்‌ இடம்‌ உண்டு. இவையும்‌ தாய்‌ கூற்றுகளாகவே 
அமைந்தவையாகும்‌. இன்னும்‌ திருவாய்மொழியிலுள்ள 
தன்மகள்‌ பொருட்டுத்‌ தாய்‌ இரங்குவதாகவுள்ள 
பாகரங்கள்‌ யாவும்‌ பாரதியாரின்‌ இப்‌ பாடலுக்குக்‌ 
கைகொடுதீது உதவியுள்ளன என்று கருதலாம்‌, 
இன்னும்‌ பாரதி நாயகி பேசுகின்றாள்‌ : 
பாலுங்‌ கசந்த தடீ!-— சகியே 
படுக்கை நொந்ததடீ! 
கோலக்‌ கிளிமொழியும்‌— செவியில்‌ 
குத்தல்‌ எடுத்த தடீ! 
நாலு வயித்தியரும்‌--இனிமேல்‌ 
நம்புதற்‌ கில்லை யென்றார்‌; 
பாலத்து சோசியனும்‌—ரெகம்‌ 
படுத்தும்‌ என்று விட்டான்‌. 
10. திருவாய்‌ 2. 4:1 
77, மேலது 2. 4:24 
12. மேலது 4, 4:9 
18. நாயகி நிலையை ஏறிட்டுக்கொண்டு பேசும்‌ 


கவிஞர்‌ பாரதி, பரகாலநாயகி, பராங்குச நாயகி என்று 
வருவனபோல, 


கண்ணன்‌-—என்‌ காதலன்‌ 135 


பிரிவாற்றாமையால்‌ “பாலும்‌ கசக்கின்றது. படுக்கையும்‌ 
கொள்ள இடம்‌ தரவில்லை; மருத்துவரும்‌ இவள்‌ 
பிழைப்பாள்‌ என்ற நம்பிக்கை தெரிவிக்கவில்லை; 
புகழ்வாய்ந்த பாலம்‌ என்ற ஊரிலுள்ள சோதிடனும்‌ 
இவள்‌ நிலைக்குக்‌ காரணம்‌ கிரக நிலைதான்‌ 
என்கின்றான்‌. 


சாரதி நாயகி கனவு காண்கின்றாள்‌. கண்ணுக்குப்‌ 
புலனாகாத ஒருவன்‌ இவள்‌ அகத்தைத்‌ தொட்டுவிடு 
நின்றான்‌: அவன்‌ தன்‌ திருமேனியை மறைதீதுவிடு 
கின்றான்‌. எனினும்‌, இவள்‌ மனம்‌ மகிழ்சீசிக்‌ கடலில்‌ 
மிதக்கின்றது. பேசுகின்றாள்‌ நாயகி : 


உச்சி குளிர்ந்த தடீ! சகியே! 
உடம்பு நேராச்சு 
மச்சிலும்‌ வீடுமெல்லாம்‌--முன்னைப்போல்‌ 
மனத்துக்‌ கொத்ததடீ! 
இச்சை பிறந்த தடீ!--எதிலும்‌ 
இன்பம்‌ விரைந்த தடீ! 
அச்சமொழிந்த தடீ!_—சகியே! 
அழகு வந்த தடீ. 


தன்‌ முன்னைய நிலை எய்தி களிப்பெருக்குடன்‌ உள்ள 
தலைவியை இங்குக்‌ காண்கின்றோம்‌. 


நல்ல விருந்து உண்ணும்போது ஏற்படும்‌ மகிழ்ச்சியை 
விட பின்னர்‌ ஒருநாள்‌ அவ்விருந்துபற்றி நினைந்து பேசும்‌ 
போது அதிக மகிழ்ச்சி ஏற்படுவதை ஒவ்வொருவரும்‌ 
அநுபவத்தால்‌ அறியலாம்‌. பாரதி நாயகியும்‌ தான்‌ 
கனவில்‌ கண்ட உருவத்தையும்‌ அவன்தன்னை த்‌ தொட்ட. 
இடத்தையும்‌ எண்ணி எண்ணிப்‌ பார்க்கின்‌ றாள்‌. கனவில்‌ 
வந்தவன்‌ கண்ணன்‌ என்றே அறிகின்றாள்‌. இக்கருதீ 
தினை நுவலும்‌, 


126 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


எண்ணும்‌ பொழுதிலெல்லாம்‌--அவன்கை 
இட்ட விடத்தினிலே 

தண்ணென்‌ நிருந்ததடீ!--புதிதோர்‌ 
சாந்தி பிறந்ததும்‌! 

எண்ணி யெண்ணிப்‌ பார்த்தேன்‌ ;-—அவன்தான்‌ 
யாரெனச்‌ சிந்தை செய்தேன்‌ 

கண்ணன்‌ திருவுருவம்‌-— அங்ஙனே! 
கண்ணின்‌ முன்‌ நின்றதடீ! 


என்ற பகுதியுடன்‌ இப்பாடல்‌ நிறைவு பெறுகின்றது. 


இறையநுபவத்தை விட்டு விலகும்போது: அடியார்க 
ளெல்லோரும்‌ நீரை விட்டு விலகும்‌ மீன்கள்‌ போலா 
கின்றனர்‌. 
கூவிக்‌ கூவி நெஞ்சுருகிக்‌ 
கண்பனி சோரநின்றால்‌ 
பாவிநீ என்றொன்று சொல்லாய்‌ 
பாவியேன்‌ காண வந்தே.4 
என்றும்‌, 
கூவிக்‌ கூவிக்‌ கொடுவினை 
தூற்றுள்‌ நின்று | 
பாவியேன்‌ பலகாலம்‌ வழிதிகைத்து 
அலமர்‌ கின்றேன்‌ .15 
என்றும்‌ நம்மாழ்வார்‌ எம்பெருமானை ஊனக்‌ கண்ணால்‌ 
காணத்‌ துடிப்பதைக்‌ கண்டு மகிழலாம்‌ இப்பாசுரப்‌ பகுதி 
களில்‌. இன்னும்‌, 
முடிசேர்‌ சென்னி அம்மா! நின்‌ 
மொய்பூம்‌ தாமத்‌ தண்துழாய்த 


14. திருவாய்‌. 4,728 
15. மேலது, 3.2:9 


கண்ணன்‌--என்‌ காதலன்‌. 187 


கடிசேர்‌ கண்‌ எணில்‌ பெருமானே! 
என்றுஎன்று ஏங்கி அமுதக்கால்‌ 
படி. சேர்‌ மகரக்‌ குழைகளும்‌ 
பவள வாயும்‌ நால்தோளும்‌ 
துடிசேர்‌ இடையும்‌ அமைந்ததுஓஒர்‌ 
தூநீர்‌ முகில்போல்‌ தோன்‌ றாயே.1$ 


என்ற திருவாய்மொழிப்‌ பாசுரத்திலும்‌ இத்துடிப்பினைக்‌ 
காணலாம்‌, இந்தப்‌ போக்கில்‌ பாரதியாரும்‌ இந்த ஞானச்‌ 
செல்வர்கள்‌ கூட்ட தீதில்‌ சேர்ந்து விடுகின்றார்‌. 


இந்தப்‌ பாடலின்‌ தலைப்பில்‌ “சிருங்கார ரசம்‌” என்ற 
குறிப்பு காணப்பெறுகின்றது. இந்த ரசத்தைப்பற்றிய 
தெளிவு ஏற்பட்டால்‌ பாடலின்‌ சுவை ப்டிப்போரிடையே 
எழுவதற்கும்‌, அஃது அவர்களின்‌ அநுபவமாதற்கும்‌ 
ஏதுவாகும்‌. வடமொழிப்‌ புலவர்கள்‌ சிருங்காரத்தை முதல்‌ 
ரசமாகக்‌ குறிப்பிட்டுள்ளனரி. “காதல்‌ இல்லாமல்‌ கதை 
உண்டா?” என்ற கேள்வி நம்மிடையே உலவுகின்ற 
தன்றோ? இதற்கு மூல காரணம்‌ இலக்கியங்களில்‌ அதிக 
மாக உவகைச்‌ சுவை மட்டுமீறி இருப்பதுதான்‌. தமிழ்‌ 
இலக்கியத்திலும்‌ இதே நிலைதான்‌. இதனால்‌ லை 
மேதாவிகள்‌ ஆங்லெ இலக்கியங்களை மட்டிலும்‌ படித்து 
விட்டு--இன்னும்‌ சிலர்‌ எதனையும்‌ படிக்காமல்‌--இவர்கள்‌ 
“நெருப்பு” என்றா ல வாய்‌ வெந்துவிடும்‌ என்று கருதும்‌ 
அதி மேதாவிகள்‌--நமது இலக்கியங்களில்‌ சிருங்காரம்‌ 
ஒன்றே அதிகமாகத்‌ தென்‌ படுவதையும்‌ அவற்றில்‌ உள்ள 
“பச்சையான வருணனைகளையும்‌ கண்டு அவ்விலக்கியங் 
களை அதிகமாக இகழ்கின்‌ றனர்‌." 


16. மேலது. 8.5:8 
17. யார்‌ என்று திட்டமாகக்‌ குறிப்பிட முடியவில்லை, 
“தமிழறியாத்‌ துரைகள்‌” என்று சொல்லிவைக்கலாம்‌. 


138 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


வடமொழி வாணரிகள்‌ சிருங்காரத்தைச்‌ சம்போக 
சிருங்காரம்‌” (காதலன்‌ காதலி சேர்ந்திருக்கும்போது 
ஏற்படும்‌ நிகழ்ச்சிகளைச்‌ சித்திரிப்பது) என்றும்‌, * விப்ரலம்ப 
இருங்காரம்‌” (காதலன்‌ காதலி பிரிந்திருக்கும்‌ நிகழ்ச்சி 
களைச்‌ சித்திரிப்பது) என்றும்‌ இருபிரிவாகப்‌ பிரித்துப்‌ 
பேசுவர்‌. காதலியைக்‌ கண்டு உள்ளம்‌ பூரிக்கும்பொழுது 
அவளை அணுகித்‌ தழுவுவது ஒரு மனநிலை; அப்பொழுது 
மனத்தை ஒருபுறமாய்‌ நிறுத்தித்‌ தன்‌ காதலியின்‌ அழகிய 
செயல்களையும்‌ இனிய சொற்களையும்‌ கண்டு மகிழ்வது 
அதிலும்‌ மேலான மன நிலை. இதனையே சுவைஞர்கள்‌ 
உயரிந்ததென ஓப்புக்கொள்வர்‌. இந்த இரண்டு வகையும்‌ 
சேரீக்கையுள்‌ அடங்கும்‌ *சம்போக சிருங்காரம்‌” அகும்‌. 
சம்போக இருங்காரத்தைவிட விப்ரலம்ப சிருங்காரமே 
உயரீவு பெற்று விளங்கும்‌. சிருங்காரத்தைப்‌ பிரிவில்‌ 
வருணிப்பதிலேயே கவிஞர்கள்‌ அதிக மகிழ்ச்சி அடைவர்‌. 
தலைவன்‌ தலைவியருக்குச்‌ சினத்தாலும்‌, வேற்று 
நாட்டிற்குச்‌ சென்றதாலும்‌, சாபத்தாலும்‌ மணந்து 
கொள்வதற்கு முன்‌ நிகமும்‌ இடையூறுகளாலேயே பலவிதங்‌ 
களில்‌ பிரிவு நிகழலாம்‌. ஒவ்வொன்றையும்‌ கவிஞர்கள்‌ 
வாய்ப்பு கிடைத்தபொழுது விரிவாகக்‌ கேட்போரி 
இன்புறத்தக்க முறையில்‌ இத்திரித்துள்ளனரி வடமொழிப்‌ 
புலவர்கள்‌. தமிழ்‌ இலக்கியத்திலும்‌ புணர்ச்சி நிலையைக்‌ 
குறிப்பிடும்‌ குறிஞ்சி, முல்லைத்‌ தஇணைகளைவிடப்‌ 
பிரிவினைதீ தெரிவிக்கும்‌ பாலைத்‌ திணையும்‌, ஏதோ 
ஒருவகையில்‌ பிரிவினையே காட்டும்‌ நெய்தலும்‌ 
மருதமும்‌ அதிக இன்பம்‌ பயப்பதை நாம்‌ நன்றாக 
அறிவோம்‌. 


இங்குக்‌ காணும்‌ பாரதியாரின்‌ பாடல்‌ பிரிவு 
நிலைைய மேய இித்திரிக்கின்றது. பாரதி நாயகி 
தன்னுடைய பிரிவு நிலையை அற்புதமாகப்‌ புலப்ப்டுதீது 


கண்ணன்‌. என்‌ காதலன்‌ 139 


கின்றாள்‌. கனவில்‌ கண்ட காதலன்‌ மறைத்துவிட்ட 
போதிலும்‌, அவள்‌ மனத்தில்‌ தன்‌ பிரிவினால்‌ “புதியதோர்‌: 
மகிழ்ச்சியை விளைவித்து விடுகின்றான்‌. தான்‌ பெற்ற 
அந்த மகிழ்ச்சியை இன்ப உணர்ச்‌ யைதீ--தன்‌. 
தோழிக்கு அற்புதமாகச்‌ சிதீதிரித்துக்‌ காட்டுகின்றாள்‌ : 


உச்சி குளிர்ந்ததடீ/--- சகியே 
உடம்பு நேராச்சு, 
மச்சிலும்‌ வீடுமெல்லாம்‌--முன்னைப்போல்‌ 
மனத்துக்‌ கொத்ததடீ!' 
இச்சை பிறந்ததடீ/--எதிலும்‌ 
இன்பம்‌ விளைந்ததா! 
அச்சம்‌ ஒழிந்த தடீ! சதியே 
அழகு வந்ததடீ! 


என்ற கவிதைப்‌ பகுதியில்‌ நாயகியின்‌ இன்ப உணர்ச்சி 
கொடுமுடியை எட்டுவதைக்‌ கண்டு மகிழலாம்‌. 
கவிதையை அநுபவிக்கும்‌ நம்மையும்‌ அந்த உயரி 
நிலைக்குக்‌ கொண்டுசெலுதீதுவதையும்‌ உணரலாம்‌. 


இரண்டாம்‌ பாடல்‌ : அது நள்ளிரவு, பாரதி நாயகி 
உறக்கமின்றித்‌ தவிக்கின்றாள்‌. அவளது தோழிமாரி 
கள்வரிகளும்‌ உறங்கிவிடும்‌ நள்ளிரவில்‌--கும்மிருட்டில்‌-- 
கும்மாளம்‌ அடிக்கின்றன; புழுதி பறக்கும்‌ அளவுக்குக்‌ 
“கூத்து நடைபெறுகின்றது. நாயகி பேசுகின்றாள்‌ : 
“தோழியரே, என்ன நினைத்து இந்தக்‌ கும்மாளம்‌? 
உறங்கும்‌ ஊரையே எழுப்பிவிடுவீர்கள்‌ போலிருக்கின்றது. 
உங்கள்‌ அட்டத்தாலும்‌ பாட்டாலும்‌ நம்‌ வீட்டில்‌ 
'அன்னை”* என்ற ஒரு மூதாட்டி இருப்பதுகூட உங்கட்கு 
"நினைவு இல்லை போலும்‌! நீங்கள்‌ பேசும்‌ நொள்ளைக்‌ 
கதைகள்‌ . யாவும்‌ சாரம்‌ கொண்டவை என்று “சறடு்‌ 
விடுகின்றீர்கள்‌. உங்கள்‌ “அரட்டைக்‌ கச்சேரி' எனக்கு 


740 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ஒரே சலிப்பினைத்‌ தருகின்றது. ஒரே “அறுவை!” நானும்‌ 
பல தினங்கள்‌ பொறுத்துப்‌ பொறுதீதுப்பார்த்தேன்‌. 
நீங்கள்‌ போடும்‌ கூச்சல்‌ நாளுக்கு நாள்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டே போகிறது” என்று தன்‌ அருவருப்பைக்‌ காட்டு 
கின்றாள்‌; வெறுப்பினைப்‌ புலப்படுத்துகின்றாள்‌. 


“சிப்‌ பெண்களே, யாரோ கூனன்‌ ஒருவன்‌ சடையை 
இழுத்ததால்‌ கொண்டை மலரிகள்‌ சிதறிப்‌ போயின 
என்றும்‌, மதம்‌ பிடித்த யானை யொன்று வஞ்சியம்மையின்‌ 
அருகினில்‌ ஓடும்போது இவள்‌ மூரிச்சையுற்றாள்‌ என்றும்‌; 
பானையிலுள்ள வெண்ணெய்‌ முழுவதையும்‌ யாரோ 
(கண்ணன்‌?) தின்று விட்டதால்‌ பாங்கி உரோகிணி நோயுறி 
றாள்‌ என்றும்‌; பதீதினிப்‌ பெண்ணொருத்தியை வயல்‌ 
வெளியில்‌ பதீதுச்‌ சிறுவர்கள்‌ வந்து முத்தமிட்டார்கள்‌ 
என்றும்‌ யாரோ ஒரு பெண்ணுக்கு நாற்பது அரசரிகள்‌ 
திருமணம்‌ புரிந்து கொள்வதாகச்‌ சோதிடன்‌ இட்டுக்‌ 
கட்டிய கதையும்‌; 


கொத்துக்‌ கனல்வழியக்‌ கோவினிப்‌ பெண்ணைக்‌ 
கொங்கத்து மூளிகண்டு கொக்கரித்ததும்‌ 
வித்தைப்‌ பெயருடைய வீணி யவளும்‌ 
மேற்குத்‌ திசைமொழிகள்‌ கற்று வந்ததும்‌ 


யாருக்கு வேண்டும்‌? எத்தனைப்‌ பொய்கள்‌? என்ன 
கதைகள்‌!” என்று சொல்லி முகத்தைக்‌ காட்டுகன் றாள்‌,” 
“உங்கள்‌ அரட்டைக்‌ கச்சேரியும்‌, வம்பரி மாநாடும்‌ 
என்னை உறக்கமின்‌ றி இன்னல்‌ செய்கின்றன. உங்கள்‌ 
கடையைக்‌ கட்டுங்கள்‌” என்று சீறி விழுகின்றாள்‌, அவள்‌ 
விடுக்கும்‌ அணை : 


சத்தமிடும்‌ குழல்கள்‌ வீணைக ளெல்லாம்‌ 
தாளங்க ளோடுகட்டி மூடிவைத்‌ தங்கே 


சுண்ணன்‌--என்‌ காதலன்‌ 1 


மெத்த வெளிச்சமின்றி ஒற்றை விளக்கை 
மேற்குச்‌ சுவரருகில்‌ வைத்ததன்‌ பின்னர்‌. 
நித்திரை கொள்ளஎனைத்‌ தனியில்‌ விட்டே 
நீங்களெல்‌ லோருமுங்கள்‌ வீடுசெல்லுவீர்‌! 
என்பது. தான்‌ 'குறியிடம்‌” ஏகவேண்டியிருப்பதால்‌ 
துடிப்புடன்‌ இருக்கும்‌ பாரதி நாயகி கடையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு அனைவரையும்‌ கம்பிநீட்டவைக்கின்‌ றாள்‌. 
ஐந்திணையொழுக்கத்தில்‌ தோழியின்‌ உதவியால்‌ 
காதலர்கள்‌ சந்திக்கும்‌ இடம்‌ *குறியிடம்‌” என்று வழங்கப்‌ 
பெறும்‌. அது “பகற்குறி”, இரவுக்குறி என இருவகைப்‌ 
படும்‌. இதனைத்‌ தொல்காப்பியர்‌, 
குறியெனப்‌ படுவது இரவிலும்‌ பகலிலும்‌ 
அறியக்‌ கிளந்த ஆற்ற தென்ப.” 
என்று கூறுவர்‌. பகற்குறி என்பது பகலில்‌ சந்திக்கும்‌ இடம்‌; 
இரவுக்குறியென்பது இரவில்‌ சந்திக்கும்‌ இடம்‌. இந்தக்‌ குறி 
யிடங்கள்‌ தலைவியாலும்‌ தோழியாலும்‌ குறிப்பிடப்‌ 
பெற்று அவ்வவ்விடங்கவில்‌. தலைவன்‌ பகலிலும்‌ இரவிலும்‌ 
சந்திப்பான்‌. களவு நீட்டிக்க வேண்டும்‌ என்பதும்‌, காதலா 
யினார்‌ இருவகைக்‌ குறிகள்‌ நிகழ்த்த வேண்டும்‌ என்பதும்‌ 
அகத்திணையின்‌ நோக்கம்‌ இல்லை. பாலதாணையால்‌ 
தாமே கண்டு தம்முட்‌ புணர்ந்த களவுக்‌ காதலரிகள்‌ 
வெளிப்படையாக மணந்து இல்லறம்‌ நடத்தவேண்டும்‌ 
என்பதே அதன்‌ நோக்கம்‌, இந்த நோக்கம்‌ நிறை 
வேறத்‌ தக்க காலம்‌ வாயாவிடின்‌ களவு நீடிக்கும்‌, 
களவு நீளுங்காலத்தில்‌ பகற்புணர்ச்சிகள்‌ இரவுப்புணர்ச்சி 
கள்‌ நடைபெறும்‌. இவற்றிற்கெல்லாம்‌ வரையறைகள்‌ 
உண்டு. விவரங்களை உரிய நூலில்‌ கண்டு தெளிக. 


18. களவியல்‌--40 (இளம்‌) 
19. அகத்திணைக்‌ கொள்கைகள்‌--பக்‌ (88-94) 


142 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ஈண்டுப்‌ பாரதி நாயக இரவுக்‌ குறிபோக எண்ணுகின்‌ 
றாள்‌. பாங்கெரி போனபின்பு தனியிருந்து பேசுவது: 


கண்கள்‌ உறங்கவொரு காரணமுண்டோ? 
கண்ணனை இன்றிரவு காண்பதன்‌ முன்னே? 
பெண்களெல்‌ லோருமவர்‌ வீடு சென்றிட்டார்‌ 
பிரியமிகுந்த கண்ணன்‌ காத்திருக்கின்றான்‌ ; 
வெண்கல வாணிகரின்‌ வீதி முனையில்‌ 
வேலிப்‌ புறத்திலெனைக்‌ காணடியென்றான்‌; 
கண்கள்‌ உறங்கலெனும்‌ காரிய முண்டோ? 
கண்ணனைக்‌ கையிரண்டுங்‌ கட்டலின்றியே? 


எப்படியும்‌ அன்‌ றிரவுஇரவுக்‌ குறியில்‌--கண்ணணைசி 
சந்திதீது விடவேண்டும்‌ என்ற துடிப்பு இப்பேச்சில்‌ 
புலனாகின்றது. இங்குப்‌ புணர்ச்சிக்‌ குறிப்பு இல்லை. 
சந்தித்து அவன்‌ கையைக்‌ கட்டித்‌ தொடுவதால்‌ 
ஊற்றின்பம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ என்ற துடிப்புதான்‌ தெரி 
கின்றது. இவ்விடத்தில்‌ அநுமன்‌ சீதைக்குக்‌ கூறும்‌ அடை 
யாளங்களைக்‌ கூறும்‌ வகையில்‌ அமைந்த பெரியாழ்வார்‌ 
பாசுரத்தின்‌, 


எல்லியம்போது இனித்திருத்தல்‌ 
இருந்ததுஓர்‌ இடவகையில்‌ 
மல்லிகைமா மாலைகொண்டு 
அங்கு ஆர்த்ததும்‌ஒர்‌ அடையாளம்‌. 20 


என்ற அடிகளையும்‌ நாம்‌ நினைவுகூர நீது மகிழ்கின்றோம்‌. 
காதலிமாரி காதலன்மார்களீன்‌ கைகளைக்‌ கட்டி மகிழ்‌ 
வாரிகள்‌ என்ற குறிப்பினை நாமும்‌ அறிநீது மகிழ்ச்‌ 
றோம்‌. 


20. பெரியாழ்‌. திரு. 9, 10:2 


கண்ணன்‌--என்‌ காதலன்‌ 143 


இந்தப்‌ பாடலின்‌ தலைப்பில்‌ *உறக்கமும்‌ விழிப்பும்‌” 
என்ற தொடர்‌ காணப்பெறுகின்‌ றது. நாயகியின்‌ உறங்க 
வேண்டும்‌ என்று சொல்லும்‌ *பாசாங்கும்‌” உறங்காமல்‌ 
கண்ணனைக்‌ “குறியிடத்தில்‌' சந்திக்க வேண்டும்‌ என்ற 
திட்டமும்‌ உண்மையிலேயே-நமக்கு மகிழ்ச்சியை விளைவிக்‌ 
இன்றன. *சிருங்காரச்‌ சுவை! நம்‌ மனத்தில்‌ தட்டுப்படு 
கின்றது; அதனை அநுபவித்து மகிழ்கின்றோம்‌. 


மூன்றாம்‌ பாடல்‌ : இப்பாடல்‌ நாயக நாயகனைதீ 

திக்குத்‌ தெரியாத காட்டில்‌” (மிகவும்‌ நெருங்கியிருக்கும்‌ 
அடவியில்‌) தேடுவதாக அமைந்துள்ளது. தலைவி 
சோர்ந்து நிற்கும்‌ தருணத்தில்‌ கொலை வேடன்‌ ஒருவன்‌ 
இவள்மிது காதல்‌ கொண்டு வெட்கம்‌ கொண்டொழிய 
விழித்து, 

பெண்ணே உனதழகைக்‌ கண்டு--மனம்‌ 

பித்தம்‌ கொள்ளுது. 
என்று நகைக்கின்றான்‌. சில காதற்பேச்சுகளையும்‌ பேசு 
கின்றான்‌. நாயகி தான்‌ மணந்துகொண்ட பெண்‌ என்று 
கூறி தன்னைக்‌ கண்ணால்‌ பார்த்திடவும்‌ தகாது என 
உரைக்கின்றாள்‌. அவனோ விடாக்கண்டன்‌; தன்னிடம்‌ 
வலிந்து இன்பம்‌ பெற நினைக்கின்றான்‌ என்பதை 
அறிகின்றாள்‌ நாயகி. “அட கண்ணா” என்று அலறி 
விழவும்‌, அவள்‌ போதம்‌ தெளிகின்றது. கண்ணனைக்‌ 
கண்ணால்‌ காண்கின்றாள்‌. 

கண்ணா! வேடனெங்கு போனான்‌-—உனைக்‌ 

கண்டே. அலறிவிழுந்‌ தானோ?-— மணி 

வண்ணா! எனதபயக்‌ குரலில்‌---எனை 

வாழ்விக்க வந்தஅருள்‌ வாழி! 
என்று நரயகியின்‌ வாழ்தீதுரையுடன்‌ இக்கவிதை நிறைவு 
பெறுகின்றது. 


144 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


இந்தப்‌ பாடலில்‌ பாரதியின்‌ இயற்கைமிது கொண் 
டுள்ள அர்வம்‌ தெரிகின்றது; ஆராக்காதல்‌ தெளிவா 
தின்றது. ப்பண்பில்‌ ஆங்கிலக்‌ கவிஞராகிய வொர்ட்ஸ்‌ 
வொரித்துடன்‌ சேரிந்து விடுகின்றார்‌. பாரதி .நாயகி 
காட்டும்‌ அடவியின்‌ சொல்லோவியம்‌ இது : 


மிக்க நலமுடைய மரங்கள்‌--பல 

விந்தைச்‌ சுவையுடைய கனிகள்‌,--எந்தப்‌ 
பக்கத்தையும்‌ மறைக்கும்‌ வரைகள்‌,--அங்கு 

பாழி. நகர்ந்துவரும்‌ நதிகள்‌,--ஓ (இக்குதல்‌) 
நெஞ்சிற்‌ கனல்‌ மணக்கும்‌ பூக்கள்‌,--எங்கும்‌ 

நீளச்‌ கிடக்குமிலைக்‌ கடல்கள்‌--மதி 

வஞ்சித்திடும்‌ அகழிச்‌ சுனைகள்‌ முட்கள்‌ 

மண்டித்‌ நுயர்கொடுக்கும்‌ புதர்க்கள்‌-—ஒரு (திக்குத்‌) 


ஆசை பெறவிழிக்கும்‌ மான்கள்‌ உள்ளம்‌ 

அஞ்சக்‌ குரல்‌ பழகும்‌ புலிகள்‌ நல்ல 

நேசக்‌ கவிதைசொல்லும்‌ பறவை அங்கு 

நீண்டே படுத்திருக்கும்‌ பாம்பு, ஒரு (திக்குத்‌) 


தன்னிச்சை கொண்டலையும்‌ சிங்கம்‌ -அதன்‌ 
சத்தத்‌ தினிற்கலங்கும்‌ யானை--அதன்‌ 
முன்னின்‌ றோடுமிள மான்கள்‌--அவை 
முட்டா தயல்பதுங்குந்‌ தவளை. 


இதில்‌ கவிஞன்‌ இயற்கை அழகு நிலை ஒவ்வொன்றிலும்‌ 
ஒரு கவிதையைப்‌ பார்‌ஃஈகின்றான்‌. ஒரு. நதி பாடிக்‌ 
கொண்டே நகர்ந்துவரும்‌ காட்சி அவனுடைய உணர்ச்சி 
யில்‌ உற்பத்தியாவது சிறிதும்‌ வியப்பில்லை. காட்சியின்‌ 
சுற்றுணர்ச்சியும்‌ இத்தகைய கற்பனைக்கு இடம்‌ 
தருகின்றது. கனல்‌ மணக்கும்‌ பூக்கள்‌, இலைக்கடல்கள்‌, 
வஞ்சித்திடும்‌ அகழிச்‌ சுனைகள்‌, முட்கள்‌ மண்டிதீ துயர்‌ 


சண்ணன்‌---என்‌ காதலன்‌ 145 


கொடுக்கும்‌ புதர்கள்‌, அசைபெற விழிக்கும்‌ மான்கள்‌, 
உள்ளம்‌ அஞ்சக்‌ குரல்‌ பழகும்‌ புலிகள்‌, நேசச்கவிதை 
சொல்லும்‌ பறவை, நீண்டு படுத்திருக்கும்‌ பாம்பு, தன்‌ 
 னிச்சை கொண்டலையும்‌ சிங்கம்‌ போன்ற சொற்றொடர்‌ 
கள்‌ பல்வேறு உருக்காட்சிகளை (me) எழுப்பிக்‌ 
கவிதையின்‌ கவினை. உயர்தீதுகின்றது. பாரதி நாயகி 
இவற்றையெல்லாம்‌ துய்க்கும்‌ நிலையில்‌ *திக்குத்தெரியாத 
காட்டில்‌' தன்‌ காதலனைத்‌ தேடி இளைத்துப்‌ போகின்‌ 
றாள்‌; சோரிந்து விழும்‌ நிலையில்தான்‌ வேடனைப்பற் றிய 
நிகழ்ச்சி வருகின்றது; காதலனாரகய கண்ணனின்‌ 
தரிசனமும்‌ கிடைக்கின்றது. 


கவிதையின்‌ தலைப்பில்‌ 'பயாநகம்‌, அற்புதம்‌” என்ற. 
ரசக்‌ குறிப்பு உள்ளது. இக்குறிப்பினைப்பற்றி சில சொற்‌ 
கள்‌. பயம்‌ மாந்தர்களுக்கு உடன்‌ பிறந்த சொத்து. பயம்‌ 
என்ற உணர்ச்சியற்றவர்கள்‌ இல்லை என்றே சொல்லலாம்‌. 
பயத்தை உண்டாக்கும்‌ பொருள்கள்‌ வேறுபடலாம்‌; பய 
உணர்ச்சி மட்டிலும்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
ஆனால்‌, இவ்வளவு பழக்கமான உணர்ச்சியாக இருந்த 
போதிலும்‌ பயத்தை ஓர்‌ இலக்கியத்திற்கு முக்கிய ரசமாகக்‌ 
கவிஞர்கள்‌ விவரிக்கஃவில்லை. ஆயினும்‌, ஒரு சில இடங்‌ 
களில்‌ இந்த ரசம்‌ சிறப்பாகவே சித்திரிக்கப்பெற்றுள்ளது. 
ப்ரரதத்தில்‌ விராடன்‌ மகன்‌ உதீதர குமாரன்‌ இறந்த 
ரசத்திற்கு ஏற்ற நாயகனாக அலைந்துவிடுகின்றான்‌. 
விராட நகரத்தில்‌ போர்க்கொடி, உயரித்தப்பெற்ற 
பொழுது இவன்‌ அந்தப்புரத்தில்‌ மறைந்து கொள்ளுவதும்‌ 
இவனைப்‌ பாரீத்தன்‌ வல்லந்தமாய்தீ தேரில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டு போர்க்களத்திற்குக்‌ கொண்டு போனாலும்‌ 
இவன்‌ பயத்தால்‌ நடுங்கி முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டு 
இருந்ததும்‌, பகைவர்கள்‌ ஓடிவிட்டனர்‌ என்று அறிந்த 


வுடன்‌ ஆறுதலடைந்து பெருமூச்செறிந்து தெளிவுற்றது 
க,.பாஅ_—10 


146 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


மான நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ பயத்திற்குத்‌ தக்க 
சான்றாகவே அமையும்‌. 
இந்தப்‌ பாடலில்‌ கொலை வேடன்‌ பாரதி நாயகியைச்‌ 
சந்தித்துக்‌ காதல்‌ பேச்சினைத்‌ தொடங்கிய பொழுது, 
இவளைப்‌ பய உணர்ச்சி ஆட்கொள்ளுகின்றது. 
“அழி 

கண்ணே, எனதிருகண்‌ மணியே--உனைக்‌ 

கட்டித்‌ தழுவமனம்‌ கொண்டேன்‌ 

சோர்ந்தே படுத்திருக்க லாமோ?---நல்ல 

துண்டக்கறிசமைத்துத்‌ தின்போம்‌--சுவை 

தேர்ந்தே கனிகள்‌ கொண்டு வருவேன்‌ நல்ல 

தேங்கள்‌ ளுண்டினிது களிப்போம்‌”” 

என்றே கொடியவிழி வேடன்‌ உயிர்‌ 

இற்றுப்‌ போகவிழித்‌ துரைத்தான்‌. 
என்ற பகுதியில்‌ பய உணச்சி தலைக்காட்டுகின்‌ றதைக்‌ 
்‌ காணலாம்‌. இந்தப்‌ பய உணர்ச்சியால்‌ “பாரதி நாயகி 
'இருகரமும்‌ குவித்து” அந்த நீசன்‌ முன்னர்‌ இவற்றைச்‌ 
சொல்லுகின்றாள்‌ : 


“அண்ணா உனதடியில்‌ வீழ்வேன்‌ -எனை 
அஞ்சக்‌ கொடுமைசொல்ல வேண்டா பிறன்‌ 
கண்ணாலஞ்‌ செய்துவிட்ட பெண்ணை உன்றன்‌ 
கண்ணாற்‌ பார்த்திடவுழ்‌ தகுமா?” 
இந்தப்‌ பகுதியில்‌ பயத்தினால்‌ ஏற்படும்‌ நடுக்கத்தைக்‌ 
காணமுடிகின்றது. இந்தச்‌ சொற்கள்‌ காமம்‌ மீறி நிற்கும்‌ 
“கொடியவிழி வேடனின்‌” செவியில்‌ ஏறவில்லை. காமம்‌ 
ஏ றிய நிலையில்‌ பேசுகின்றான்‌ : 
“ஏழு, சாத்திரங்கள்‌ வேண்டேன்‌ ; நின 
இன்பம்‌ வேண்டுமடி, கனியே, நின்றன்‌ 
மோடி கிறுக்குதடி தலையை,--நல்ல 
மொந்தை பழையகள் ளைப்‌ போலே?” 


கண்ணன்‌--என்‌ காதலன்‌ 747 


கேட்டவுடன்‌ பயத்தால்‌ “கண்ணா!” என்று அலறி 
வீழ்கின்றாள்‌ பாரதி நாயகி, பயாநக ரசம்‌ உச்சநிலையை 
எட்டுகின்றது. ரசமும்‌ நம்மை ஆட்கொண்டுவிடுகின்றது. 
சற்று நேரம்கூட  அகவில்லை. இதற்குள்‌ போதம்‌ 
தெளிந்து விடுகின்றது நாயகிக்கு. அவள்‌ வேடனைக்‌ 
காணவில்லை. கண்ணன்‌ தரிசனம்‌ அவளுக்குக்‌ கிட்டுகி 
ன்றது. வேடன்தான்‌ கண்ணனாக மாறினானோ? 
சேலையை வளரச்‌ செய்து திரெளபதியின்‌ மானத்தைக்‌ 
காத்த கண்ணன்‌ பாரதி நரயகியின்‌ கற்பைக்‌ கரக்க நேரில்‌ 
வந்து விடுகின்றான்‌! இவளது அபயக்குரல்‌ கண்ணனின்‌ 
அருள்‌ காக்கச்‌ செய்து விடுகின்றது. அச்ச உணர்ச்சி இம 
ரென்று வியப்புணர்ச்ச்யாக-— அற்புத ரசமாக2_மா றிவிடு 
கிறது. ரசக்‌ கலப்பும்‌ ஒருவித ரசனையைத்‌ தந்து நம்மை 
மகிழ்விக்கின்றது. 
நான்காம்‌ பாடல்‌ : பாரதி நாயகி கண்ணனிடம்‌ 
பரங்கியைத்‌ தூதுவிடுவதாக அமைந்துள்ளது இப்பாடல்‌. 
காதல்‌ இலக்கியத்தில்‌ “தூது விடுதல்‌” ஓர்‌ இன்றியமை 
யாத மரபாக அமைந்துவிட்டது. அந்த மரபை 
யொட்டியே இந்தப்‌ பாடலில்‌ தூதுக்‌ கூறு அமைந்துள்ள து. 
*தங்கப்பாட்டு' மெட்டில்‌ அமைந்த இப்பாடல்‌ நாட்டுப்புற 
இலக்கியதீதை நினைனவுறுத்தும்‌ பாங்கில்‌ நடைபெறு 
இன்றது. 
கண்ணன்‌ மனநிலையைத்‌ தங்கமே தங்கம்‌ 
(அடி. தங்கமே தங்கம்‌) 
கண்டுவர வேணுமடி தங்கமேதங்கம்‌ 
என்று பாடல்‌ தொடங்குகின்றது. அடுத்து நாயகி 
தோழியிடம்‌ நாயகனுக்குச்‌ சொல்ல வேண்டிய செய்தியை 


21. அற்புத ரசத்தின்‌ விளக்கத்தை இயல்‌--6இல்‌ 
கண்டு தெளிக. (இந்நூல்‌ பக்‌, 68-09) 


148 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌, 


நிரல்படக்‌ கூறுவதாகப்‌ படல்‌ அமைந்துள்ளது. நாயகி 
செய்தியைக்‌ கூறும்போதே ிருங்கார உணர்ச்சியும்‌ சன 
உணர்ச்சியும்‌'கலந்து வெளிப்படுவதைக்‌ காணலாம்‌. 
சிருங்கார ரசதீதைப்பற்றி இந்த இயலின்‌ முற்பகுதியில்‌ 
விளக்கியுள்ளோம்‌. சன உணர்ச்சி--அதாவது வெகுளிச்‌ 
சுவைபற்றி--வடமொழியில்‌ இது ரெளத்திரம்‌ என 
வளங்கப்பெறும்‌---ஈண்டு விளக்குவது இன்‌ றியமையாததா 
கின்றது. | 

பகைவன்‌ செய்த தீச்‌ செயல்களை நினைந்து மனம்‌ 
கொக்கும்‌ நிலையைக்‌ “குரோதம்‌” என்று வழங்குவர்‌. 
குரோத . உணர்ச்சியில்‌ மலர்ந்த ரசமே-சுவையே-—. 
ரெளத்திரமாகும்‌; ரெளத்திர ரசமே தமிழில்‌ வெகுளிச்‌ 
சுவை என்று வழங்கப்பெறுகின்றது. கரந்துறை வாழ்க்கை 
நிறைவு பெற்றதும்‌ பாண்டவர்களும்‌ எவ்வளவோ 
இன்னல்களுக்கிடையில்‌ போருக்கு ஆயத்தமாகின்‌ றனர்‌. 
பீமனுக்கு உள்ளம்‌ பூரிக்கின்றது. தங்களை அவமதித்து 
வீண்‌ ிரமங்களுக்கு ஆளாகிய துரியோதனனையும்‌ 
துச்சாதனனையும்‌ பழிவாங்க நல்ல தருணம்‌ வாய்த்த 
தென்று உள்ளம்‌ இன்பத்தால்‌ பொங்குகின்றது. இந்நிலை 
யில்‌ கண்ணனைத்‌ தூதனுப்பிச்‌ சமாதானம்‌ செய்து 
கொள்ளலாம்‌ என்று தருமபுத்திரர்‌ தீர்மானித்தது அவன்‌ 
செவியில்‌ விழுகின்றது. சினம்‌ தாங்கவில்லை; பொங்கி 
எழுகின்றது. தானே நேரில்‌ போரில்‌ இறங்கி 
துரியோதனனைப்‌ பழிவாங்கத்‌ தீர்மானிக்கின்றான்‌. 
இதனையறிந்த சகாதேவன்‌, “அண்ணா, பெரிய 
அண்ணனின்‌ மனம்‌ நொழந்துவிடும்‌. அண்ணனுக்கு 
விரோதமாகப்‌ பேசுவது நீதியன்று' என்று வேண்டிக்‌ 
கொள்கின்‌ நான்‌. 

இதற்கு வீமன்‌ அளித்த மறுமொழி என்ன? ““அரக்கு 
மாளிகையில்‌ அனலிட்டதும்‌, நஞ்சு கலந்த சோற்றை: 


கண்ணன்‌. என்‌ காகலன்‌ 149 


அளித்ததும்‌, சூதாட்ட தீதில்‌ பாஞ்சாலியை அவமதிதீததும்‌ 
சிறிய செயல்களால்ல. நம்முடைய உயிரையும்‌ சொத்தை 
யும்‌ பறிக்க வழிதேடின கொடியவன்‌ துரியோதனன்‌. 
அவனை நான்‌ விட்டு வைக்கப்போவதில்லை. அவனுக்கு 
துணைசெய்த துச்சாதனனனையும்‌ விட்டுவிடமாட்டேன்‌ , 
கண்ணன்‌ பததீதில்‌ ஆணையிட்டுச்‌ சொல்லுகின்றேன்‌. 
“துரியோதனனின்‌ தொடையைப்‌ பிளந்து உயிர்‌ 
மாய்ப்பேன்‌. கும்பி துச்சாதனனின்‌ தோள்களைப்‌ 
பிய்ப்பேன்‌. அங்குக்‌ கள்‌ என்று ஊறும்‌ வெங்குருதியைக்‌ 
குடிப்பேன்‌. உன்‌ அண்ணன்‌ சமாதானம்‌ செய்து 
கொள்ளட்டும்‌, நான்‌ போர்‌ தொடுக்கிறேன்‌. இன்று ஒரு 
நாள்‌ அவர்‌ எனக்கு அண்ணனும்‌ அல்ல; நான்‌ அவருக்குத்‌ 
தம்பீயுமல்ல”” என்கின்றான்‌; இத்தகைய மனவேகம்தான்‌ 
குரோதம்‌” என்பது. இதனை வீரத்திற்கு உறுப்பாக 
வும்‌, அளவு கடந்து நிற்கும்‌ வீரத்தின்‌ நிலை என்றும்‌ கூற 
லாம்‌. நாட்டியக்‌ கலையில்‌ பரத முனிவர்‌ ரெளதீதிர 
ரசத்தினின்றும்‌ கருணம்‌ ஏற்ப்டுவதாகக்‌ கூறுவர்‌. மேலும்‌ 
குரோதம்‌ என்பது மனிதனுடைய பகுதீதறிவுவினைக்‌ 
மடக்கிப்‌ பொங்கிளமும்‌ ஓர்‌ உணர்ச்‌சி. அஃது ஒரு பேயின்‌ 
வேகத்தோடு கிளம்புவதால்‌ அதன்‌ செயல்கள்‌ பின்னர்‌ 
வருந்தத்‌ தக்கவையாகவே இருக்கும்‌. 


பாரதியாரின்‌ | இந்தப்‌ பாடலும்‌ நாயகியின்‌ 
பேச்சாகவே அமைந்துள்ளது. கண்ணன்‌ மன நிலையை 
கண்டு வரவேண்டும்‌ என்று கூறும்‌ வரையிலும்‌ உள்ள 
பகுதியிலும்‌ இறுதியில்‌, 
நேர முழுதிலுமப்‌ பாவி துன்னையே--உள்ளம்‌ 
நினைத்து மறுகுதடி தங்கமே தங்கம்‌ 
தீர ஒரு சொலினைக்‌ கேட்டு வந்திட்டால்‌--பின்பு 
தெய்வ மிருக்குதடீ தங்கமே தங்கம்‌ 


150 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


என்று பாட்டை நிறைவு செய்யும்‌ பகுதியிலும்‌ சிருங்கார 
ரசம்‌ கொப்புளித்து நிற்கின்றது. சிருங்கார ரசத்தின்‌ 
தன்மையை அறிந்து இப்பகுதிகளில்‌ அதனைத்‌ துய்தீது 
மகிழாம்‌, 
எஞ்சியுள்ள பகுதிகள்‌ யாவும்‌ ரெளத்திர ரசத்தில்‌ 
தோய்ந்தவை. 
சொன்ன மொழிதவறும்‌ மன்னவ ஸுக்கே-- எங்கும்‌ 
தோழமை இல்லையடி தங்கமே தங்கம்‌; 
என்ன பிழைக ளிங்கு கண்டிருக்கி றான்‌?-- அவை 
யாவும்‌ தெளிவுபெறக்‌ கேட்டு விடடீ! 
மையல்‌ கொடுத்துவிட்டுத்‌ தங்கமே தங்கம்‌--தலை 
மறைந்து திரிபவர்க்கு மானமு--முண்டேோ? 
பொய்யை உருவமெனக்‌ கொண்டவ னென்றே கிழப்‌ 
பொன்னி உரைத்ததுண்டு தங்கமே தங்கம்‌ 
சோர மிழைத்திடையர்‌ பெண்க ளுடனே-—அவன்‌ 
சூழ்ச்சித்‌ திறமைபல காட்டுவ தெல்லாம்‌. 
வீர மறக்குலத்து மாத ரிடத்தே 
வேண்டிய தில்லையென்று சொல்லிவிடடீ! 
என்ற பகுதிகளில்‌ ரெளத்திரத்தைக்‌ காணலாம்‌. இடைக்‌ 
குலப்‌ பெண்டிரிடம்‌ காட்டும்‌ கைவரிசைகளெல்லாம்‌ மறக்‌ 
குலதீது மாதரிடம்‌ மிசையா என்று சொல்லுமாறு 
தோழியிடம்‌ பணிப்பதில்‌ ரெளத்திரத்தின்‌ கொடு 
முடியைக்‌ காணலாம்‌. 
ஆற்றங்‌ கரையதனில்‌ முன்ன மொருநாள்‌--ளனை 
அழைத்துத்‌ தனியிடத்தில்‌ பேசியதெல்லாம்‌ 
தூற்றி நகர்முரசு சாற்றுவ னென்றே 
சொல்லி வருவாயடி தங்கமே தங்கம்‌, 
என்ற பகுதி தமிழ்‌ மரபுச்கு--தமிழ்ப்‌ பண்பாட்டிற்கு-- 
ஒத்து வரவில்லை. சங்ககால அக இலக்கிய மரபையொட்டி 
இஃது அமையவும்‌ இல்லை. காதலன்‌ காதலியிடம்‌ பேசும்‌ 


கண்ணன்‌--என்‌ காதலன்‌ 151 


“அந்தரங்கப்பேச்சை'-— தனியிடத்தில்‌ பேசினவற்றை-- 
நகர்‌ முரச அடிப்பித்து ஊரம்பலப்படுத்தும்‌ முறை 
அகதீதிணை மரபுக்கு ஒவ்வாதது. ஒருகால்‌ பரகால 
நாயக (திரு மங்கையாழ்வார்‌) பெண்மடலேறும்‌ வழக்கத்‌ 
தைப பேசுகன்றாளே, அதனையொட்டி பாரதி நாயகியும்‌ 
துணிந்து விட்டாளோ என்று நினைக்கத்‌ தோன்று 
கின்றது. 
“மான்‌ நோக்கின்‌ 
அன்ன நடையார்‌ அலர்‌ஏச ஆடவர்மேல்‌ 
மண்ணும்‌ மடல்‌ ஊரார்‌” என்பதுஓர்‌ வாசகமும்‌ 
தென்‌ உரையில்‌ கேட்டு அறிவதுண்டு அதனையாம்‌ 
தெளியோம்‌! 
மன்னும்‌ வடநெறியே வேண்டினோம்‌? 
என்ற பாசுரப்ப்குதிதான்‌ இத்துணிவைத்‌ தந்திருக்க 
வேண்டும்‌ : 
ஐந்தாம்‌ பாடல்‌ : “ஆசை முகம்‌ மறந்து போச்சே” 
என்று தொடங்கும்‌ இந்தப்‌ பாடல்‌ உண்மையிலேயே ஓரி 
அற்புதமான பாடல்‌. பாரதிநாயகியின்‌ அநுபவமாக 
வெளிப்படும்‌ இந்த அநுபவம்‌ முற்காலக்‌ கவிஞரீ 
களிடையேயும்‌ இக்காலக்‌ கவிஞர்களிடையேயும்‌ காண 
முடியாத ஒரீ அற்புத அநுபவமாகும்‌. நாயகியின்‌ 
பிரிவாற்றாமைமையை நுவல்கின்றது இப்‌ பாடல்‌. நாயகி 
தோழியிடம்‌ பேசுகின்றாள்‌ : 
தேனை மறந்திருக்கும்‌ வண்டும்‌— ஒளிச்‌ 
சிறப்பை மறந்துவிட்ட பூவும்‌ 
வானை மறந்திருக்கும்‌ பயிரும்‌--இந்த 
வைய முழுதுமில்லை தோழி! (1) 
பூசீசி உலகில்‌ வண்டுகள்‌ தேனை மறக்கா; தாவர உலகில்‌ 
பூக்கள்‌ கதிரவன்‌ ஒளியை மறக்கா; பயிர்கள்‌ வானை 


22. பெரிய திருமடல்‌. 


152 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


(மழையை) மறக்கா. இநீத நிலையை இநீத வையகத்தில்‌ 
காணமுடியாது. இஃது அநுபவ ரீதியான உண்மை, 
இங்கனமே தன்னுடைய உள்ளம்‌ (நாயகியின்‌ உள்ளம்‌) 
கண்ணனின்‌ உறவையே சதா நினைநீத வண்ணமிருக்கும்‌; 
வாயும்‌ அந்த மாயனின்‌ புகமினையே உரைத்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. 


ஓய்வும்‌ ஒழிதலுமில்‌ லாமல்‌_—அவன்‌ 
- உறவை நினைத்திருக்கும்‌ உள்ளம்‌ 
வாயும்‌ உரைப்பதுண்டு கண்டாய்‌-அந்த 
மாயன்‌ புகமினையெப்‌ போதும்‌ (2) 


தன்‌ அவப்பேற்றின்‌ கரரணமாகதீ தன்‌ கண்ணில்‌ (மனக்‌ 
கண்ணில்‌) தெரியக்‌ கூடிய கண்ணனின்‌ தேரற்றத்தில்‌ 
அவனது முழு அழகும்‌ இல்லை. அவன்‌ முகத்தை உற்று 
நோக்கினாலும்‌ அவனது மலரீச்சிரிப்பு-—மேோரகனப்‌ 
புன்னகை தென்படவில்ல்லையே! (3) என்று கவல்‌ 
கின்றாள்‌ பாரதிநாயகி, 


கண்கள்‌ புரிந்துவிட்ட பாவம்‌-— உயிர்க்‌ 
கண்ண னுருமறக்க லாச்சு; 
பெண்க ளினத்திலிது போலே—-ஒரு 
பேதையை முன்புகண்ட துண்டோ? (4) 


இந்தப்‌ பாரடற்பகுதி அருட்சக்தியில்‌ தோன்றிய அமுதக்‌ 
கவிதை. சாதாரண மக்கள்‌. குழந்தைகள்‌ இவர்கள்‌ பேசும்‌ 
சொற்கள்தாம்‌ இதில்‌ கையாளப்‌ பெற்றுள்ளன. இவற்றைக்‌ 
கொண்டு கவிஞர்‌ ஓர்‌ “இரசவாதமே” செய்திருப்பதைக்‌ 
கண்டு மகிழலாம்‌. இறைவனைப்பற்றி உருகி உருகிப்‌ பாடி 
யிருக்கும்‌ மணிவாசகப்‌ பெருமான்‌, ஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌, ஆண்டாள்‌, நாவுக்கரசர்‌, இராமலிங்க அடிகள்‌ 
இவர்கள்‌ கவிதையின்‌ உச்சத்தில்‌ கனிந்திருக்கும்‌ அனல்‌ 2 
தன்மையை, 


சுண்ணன்‌--என்‌ காதலன்‌ 153 


கண்கள்‌ புரிந்துவிட்ட பாவம்‌ உயிர்க்‌ 
கண்ண ஸூருமறக்க லாச்சு 
என்ற அடிகளில்‌ எவ்வளவு எளிதாக அமைத்து 
விடுகின்றார்‌ பாரதியார்‌! நாயகி வாக்காக இது வெளிப்‌ 
படும்போது நம்மை கவிதையநுபவத்தின்‌ கொடுமுடிக்கே 
உந்தித்‌ தள்ளிவிடுகின்றது! 


பாரதியார்‌ பாடல்களைப்‌ பதிப்பித்த நூல்களில்‌ 
காணப்பெறும்‌ வரிசையை நீக்கி இங்குக்‌ காட்டப்‌ 
பெற்றுள்ள வரிசையில்‌ பாடல்களைப்‌ பாடி அநுபவிக்க 
வேண்டும்‌. இந்தப்‌ பதிப்புகளில்‌ முதலாவதாகக்‌ காணப்‌ 
பெறும்‌ “ஆசை முகம்‌” என்று தொடங்கும்‌ பாடலை 
இறுதியாகப்‌ படித்து அநுபவிக்க வேண்டும்‌. 


ஆசை முகமறந்து போச்சே-—இதை 
ஆரிடம்‌ சொல்வேனடி தோழி? 

நெச மறக்கவில்லை நெஞ்சம்‌--எனில்‌ 
நினைவு முகமறக்க லாமோ? 


இதில்‌ பொதிந்துள்ள அநுபவம்‌. அரிது; அலாதியானது. 
இதனை அநுபவிக்க அநுபவிக்க 'ஆரா அமுதமாக” 
இருப்பதைக்‌ கவிதைகளை உண்மையாகவே சுவைதீது 
மகிழும்‌ ஒரு சிலரே காண்பார்கள்‌. இறுதியாகவுள்ள 
“கண்ணன்‌ முக மறந்துபோனால்‌” என்று தொடங்கும்‌ 
பகுதியை நீக்கி விட்டால்‌ கூட நல்லது என்றே தோன்று 
கின்றது. காரணம்‌ இஃது எதிரான உணர்ச்சியைக்‌ 
கிளப்பி நம்‌ அநுபவத்தையே குலைத்துவிடுகின்‌ றது” 


23. Meenakshi Sundaram, (Dr): 4 Study on the 
Poetical Works of Bharathi (Paari Nilayam, Madras-600001 
(1965) 


இயல்‌ -14 
கண்ணன்‌-என்‌ காந்தன்‌ 


தமிழ்‌ இலக்கியதீதில்‌ சிறந்த பகுதி அகத்துறை 
இலக்கியம்‌ ஆகும்‌. இது களவு, கற்பு என்று இரு வகை 
யாகப்‌ பகுத்துப்‌ பேசப்படும்‌, களவுக்‌ காலத்தில்‌ 
தலைவனும்‌ தலைவியும்‌ ஒருவர்மேல்‌ மற்றொருவர்‌ 
கொண்டிருக்கும்‌ அன்பு--அராக்‌ காதல்‌--இ வ்‌ வளவு 
அவ்வளவு என்று எடுத்துக்‌ கூறல்‌ இயலாது, இக்காலத்தில்‌ 
தலைவன்‌ *கையுறை” கொண்டு தலைவியைச்‌ சந்திக்கும்‌ 
வாய்ப்புகள்‌ உண்டு. பெரும்பாலும்‌ இக்‌*கையுறை” தழை, 
மலர்‌ மாலைபோன்ற பொருள்களாகவே இருக்கும்‌. இக்‌ 
*கையுறை'பற்றிய செய்தியை இறையனார்‌ களவியல்‌", 
திருக்கோவையார்‌”, தஞ்சைவாணன்‌ கேோரவை? போன்ற 
நூல்களில்‌ காணலாம்‌. 


இங்குக்‌ “காந்தன்‌” என்ற சொல்‌ களவுக்‌ காலத்தில்‌ தலை 
வனுக்குப்‌ பாரதியார்‌ சூட்டிய பெயராகும்‌. இங்ஙனமே 
இக்‌ கவிஞர்‌ பெருமான்‌ அத்தினபுரதீதுப்‌ பெண்களை 


1. இறை, ௧௭. நூற்பா - 12 (உரை) 
2. திருக்கோவை. சேட்படை - செய்‌ 90--96, 
2. தஞ்‌. கோ. 97. 


ப கண்ணன்‌--என்‌ கா ந்தன்‌ ரதத 


“மலரிவிழிக்காந்தங்கள்‌'* என்று சட்டுவதையும்‌ ஈண்டு 
நினைவுகூரலாம்‌. களவு வாழ்க்கையில்‌ காதலர்கள்‌ 
ஒருவரிக்கொருவர்‌ சந்திக்கும்‌ வாய்ப்புகள்‌. அருகியிருக்கும்‌ 
போது இருவரி மாட்டும்‌ காதல்‌ உணர்சி காந்த சக்தி 
பேரல்‌ உறைப்பாக இருக்குமாதலால்‌ அண்மகனைக்‌ 
“காந்தன்‌ என்றும்‌, பெண்மகளைக்‌ காந்தம்‌” என்றும்‌ 
சுட்டியிருப்பதும்‌ எவ்வளவு யொருத்தமாகத்‌ தோன்று 
கின்றது! தவிர, காதலிக்குக்‌ காதலன்‌ *காநீதன்‌ '-—ஈரீப்‌ 
பவன்‌, ஈர்க்கப்படுகின்‌ றவன்‌-— என்ற நிலையில்‌ இருப்பான்‌. 
ஆனால்‌, இங்கு ஈர்ப்பபள்‌ பெண்ணே ஆவள்‌. அதலால்‌ 
அவள்‌ “காந்தம்‌” என்றே தானியாகு பெயரால்‌ உருவக 
மாகக்‌ குறிக்கப்‌ பெற்றிருத்தல்‌ சிந்தித்து மகிழதீதக்கது. 
ஓர்‌ இலாடகாந்தம்‌ அல்லது கட்டைக்காந்தத்தின்‌ அருகில்‌ 
ஒரு காந்த ஊசி வைக்கப்பெறுங்கால்‌ அந்தக்‌ காந்தி 
சற்றியலைவதை ஈண்டு நினைவுகூர்‌க. உல வாழ்வில்‌ 
பெரும்பாலும்‌ ஆணே பெண்ணை நாடி அலைதின்றானே 
யன்றி பெண்‌ ஆணை நாடி அலைவதில்லை. ஆயின்‌, 
இதிகாச உலகில்‌ கோபியர்‌ கண்ணனை நாடி அலைவது 
சீவான்மாக்கள்‌ பரமான்மாவை நாடி அலைவதற்குக்‌ 
குறியீடாகும்‌. 


 கண்ணனாகிய காந்தன்‌ காதலிக்கு என்னென்ன 
பொருள்களைக்‌ கையுறையாகக்‌ கொண்டுவந்து தருகின்‌ 
றான்‌? கவிஞர்‌ கூறுவார்‌ : 


2. பாஞ்சாலி சபதம்‌ - 13 

5. “காந்தள்‌” என்று குறிப்பிட்டால்‌, அது மலரைக்‌ 
குறிக்குமேயன்றி மாதினைக்‌ குறிக்காது. “இல்லாள்‌” என்ற 
பெயருக்கு 'இல்லான்‌” என்ற பொருள்‌ பொருந்தாததுபோல்‌ 
“காந்தன்‌” என்ற பெயருக்கு *காந்தள்‌' என்ற பெயர்‌ 
பொருந்தாமையை எண்ணி உணர்க, 


154 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


கனிகள்‌ கொண்டுதரும்‌--கண்ணன்‌ 
கற்கண்டு போலினிதாய்‌ 
பணிசெய்‌ சந்தனமும்‌--பின்னும்‌ 
பல்வகை அத்தர்களும்‌, 
குனியும்‌ வாண்முகத்‌ தான்‌--கண்ணன்‌ 
குலவி நெற்றியிலே 
இனிய பொட்டிடவே--வண்ணம்‌ 
இயன்ற சவ்வாதும்‌ 
மதுரமான கனிகள்‌, குவிர்ப்பூட்டும்‌ சந்தனம்‌, நறுமணம்‌ 
விளைவிக்கும்‌ அத்தர்‌ வகைகள்‌, கோலப்பொட்டுக்குரிய 
சவ்வாதும்‌ தருகின்றான்‌. 


இவற்றைதீ தவிர வேறு பொருள்களையும்‌ 
அன்பளிப்பு செய்கின்றான்‌ : 
கொண்டை முூடிப்பதற்கே--மணங் 
கூடு தயிலங்களும்‌, 
வண்டு விழியினுக்கே--கண்ணன்‌ 
மையுங்‌ கொண்டு தரும்‌; 
தண்டைப்‌ பதங்களுக்கே--செம்மை 
சார்ந்து செம்பஞ்சுதரும்‌; 
பெண்டிர்‌ தமக்கெல்லாம்‌-- கண்ணன்‌ 
பேசருந்‌ தெய்வமடீ! 
இக்காலத்தில்‌ மகளிர்‌ கொண்டை போடுவதில்‌ கலை 
யாரிவம்‌ செலுத்துகின்றதையும்‌, குழந்தைகள்‌ முதல்‌ 
வளர்ந்தவர்கள்‌ வரை கண்ணுக்கு மையிட்டுக்‌ கொள்‌ 
வதையும்‌, தண்டைகள்‌ குலுங்கும்‌ அழகிய பாதங்களுக்குசி 
செம்பஞ்சுக்‌ குழம்பைப்‌ பூசிக்கொள்வதையும்‌ கூர்ந்து 
கவனித்த கவிஞர்‌ இவற்றையெல்லாம்‌ கண்ணன்‌ தன்‌ 
காதலிக்குக்‌--காரதலிமார்க்குத்‌--தருவதாகக்‌ க ற்பனையில்‌ 
கண்டு மகிழ்சன்றார்‌. இதை ஒரு பெண்‌ . தன்னைச்‌ 
சூழ்ந்துள்ள மற்ற பெண்களுக்குக்‌ கூறுவதாகக்‌ கவிதைகள்‌ 


சண்ணன்‌-- என்‌ காந்தன்‌ 157 


அமைத்த திறம்‌ மகிழ்ச்சி தருகின்றது. தானே சொன்‌ 
னால்‌ அது இதழ்‌ நிரூபர்‌ ஒருவர்‌ சொல்வதுபோல்‌ உயிரநீற 
செய்தியாகும்‌ என்று கருதிய கவிஞர்‌ சங்க இலக்கியப்‌ 
பாணியில்‌ கூற்று இலக்கியமாக்கி” விடுகின்றார்‌. 
மாரிபில்‌ தொய்யில்‌ எழுதுவதற்கு குங்குமமும்‌ 
கொண்டு வருகின்றானாம்‌. மணப்பொருள்‌ சந்தையில்‌ 
புதுப்புதுப்‌ பொருள்கள்‌ வந்தவண்ணம்‌ உள்ளன. கவிஞர்‌ 
இவற்றையெல்லாம்‌ கற்பனையில்‌ காண முடியவில்லை. 
தன்‌ இயலாமையை ஓர்‌ அற்புத உதீதியால்‌ நிறைவுசெய்து 
விடுகின்றார்‌. இவற்றை வாங்குவதற்கு *சங்கையிலாத 
பணம்‌” தருவதாக அமைத்து விடுகின்றார்‌, பாடலை, 
பங்க மொன்‌ றில்லாமல்‌-— முகம்‌ 
பார்த்திருந்‌ தாற்போதும்‌; ர 
மங்கள மாகுமடீ!/--- பின்னோர்‌ 
வருத்த மில்லையடீ! 
என்று பாடலை முத்தாய்ப்புடன்‌ நிறைவு செய்கின்‌ 
றார்‌. கண்ணன்‌ முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்‌ 
தாலே போதும்‌ என்பது இந்த நங்கையின்‌ நினைப்பு. 
இந்த நங்கைதானே கவிஞர்‌! ஓவியர்‌ மணி இரவிவர்மா 
தன்‌ கை வண்ணத்தால்‌ தீட்டிய கண்ணனின்‌ மூவண்ண 
ஓவியத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்போது உண்மை 
யான கண்ணனை நேரில்‌ பார்ப்பது போன்ற அநுபவம்‌ 
ஏற்படுகின்றதல்லவா? இந்த இடத்தில்‌, 
நெடியானே! வேங்கடவா! 
நின்கோயி லின்வாசல்‌ 
அடியாரும்‌ வானவரும்‌ 
அரம்பையரும்‌ கிடந்தியங்கும்‌ 
படியாய்க்‌ கடந்துஉன்‌ 
பவளவாய்‌ காண்பேனே. 


5. பெரு. திரு. 4:9. 


158 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


என்ற குலசேகராழ்வாரின்‌ பாசுரதீதையும்‌ நினைவுகூர 
கின்றோம்‌. ஆழ்வார்‌ பெற்ற அநுபவத்தைப்போல்‌, நாம்‌ 
இரவிவர் மாவின்‌ ஓவியத்தை நேரக்கிக்‌ கண்ணனை நேரில்‌ 
பார்க்கும்‌ அநுபவத்தைப்‌ பெறுவது போல்‌, கவிஞரீ 
பெருமானும்‌, 
பங்கம்‌ஒன்‌ றில்லாமல்‌ 
பார்த்திருந்‌ தாற்‌ போதும்‌ 

என்று மங்கையொருத்தியின்‌ வாய்மொழியாகப்‌ பேசிக்‌ 
கண்ணனை மானசீகமாக அநுபவித்து மகிழ்கின்றார்‌. 
“பகவதநுபவம்‌'” என்பது கிடைத்தற்கரிய, கிட்டற்கரிய 
பேறு அல்லவா? 


இந்தப்‌ பாடலின்‌ தலைப்பில்‌ இப்பாடல்‌ சிருங்கார 
சத்தைப்‌ பயக்கக்கூடியது என்ற குறிப்பைத்‌ தந்துள்ளாரி 
இதனைச்‌ அற்று விளக்குவது இன்றியமையாத தாகின்றது. 
தமிழில்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ உவகைச்‌ சுவையைத்‌ 
தான்‌ வடமொழிவாணர்கள்‌ “சிருங்கார ரசம்‌” என்று 
கூறுவர்‌. கவிஞர்கள்‌ சிருங்காரத்தைக்‌ கையாண்ட 
விதத்தையும்‌ தமிழ்‌ வடமொழி இலக்கியங்களைசி 
திருங்காரச்‌ சுவை ஆட்கொண்டிருக்கும்‌ நிலையையும்‌ 
நோக்கியே இதனை *ரசங்களின்‌ மன்னன்‌” என்று குறிப்‌ 
பிட்டது சரி என்றே தோறுகின்றது. 


இலக்கியங்களில்‌ சிருங்காரத்தைத்‌ துய்க்க உள்ளத்‌ 
தூய்மையும்‌ சுவைக்கும்‌ பழக்கமும்‌ வேண்டும்‌. நமது. 
மனத்தில்‌ கிடக்கும்‌ அற்பமான காம வெறியாயெ 
சிந்தனையோடு காவியங்களைச்‌ சுவைக்கப்‌ புகுவது இலக்‌ 
தியங்களை இகழ்வதாகும்‌. கற்பனை உலகில்‌ காணும்‌ 
இன்பக்‌ கனவுகளாகின்ற வருணனைசகளைத்‌ தூல உலகத்‌ 
தோடு ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது மதியீனம்‌ என்பதை உண்மைச்‌ 
சுவைஞரிகளே அறிவர்‌. மேலும்‌, பிரகிருதி அன்னையுடன்‌ 


கண்ணன்‌--என்‌ காந்தன்‌ 159 


அன்மா என்னும்‌ பரமசிவன்‌ இன்புற்று விளையாடு 
வதிலேயே உலகம்‌ பிறந்தது என்று மாமுனிவரிகள்‌ 
போதித்துள்ளார்கள்‌. இந்தத்‌ திருவிளையாடலே ௫ருங்‌ 
_ காரம்‌ என்பது அவர்கள்‌ கருத்து. அந்தச்‌ சிருங்காரமே 
உலகத்தின்‌ அடிப்படைத்‌ தத்துவம்‌ என்பதை விளக்கவே 
கவிஞர்கள்‌ இலக்கியங்களில்‌ அந்த ரசத்தை அதிகமாகக்‌ 
கையாண்டுள்ளார்கள்‌ போலும்‌! 


இந்தப்‌ பாடலில்‌ கண்ணன்‌ என்ற “காந்தன்‌” தன்‌ 
காதலிக்குப்‌ பல்வேறு வகைப்பட்ட கையுறைகளைத்‌ 
தருவதாக வருணித்துள்ளார்‌ கவிஞர்‌. காதலன்‌ கையுறை 
களைத்‌ தருவதாலும்‌, காதலி அவற்றை ஏற்பதரலுமே 
இருவரும்‌ இன்பத்தின்‌ கொடுமுடியை எட்டிவிடுகின்றனர்‌. 
காதலி தான்‌ பெற்ற இன்பத்தைத்‌ தோழிக்கு உணர்த்து 
வதாகப்‌ பாடல்‌ அமைந்துள்ளது. கண்ணன்‌ முகத்தைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாலே போதும்‌ என்ற கருத்தில்‌, 
பங்கமொன்‌ றில்லாமல்‌--முகம்‌ 
பார்த்திருந்தாற்‌ போதும்‌ 
என்ற அடிகள்‌ அமைகின்றன. 
கண்களவு கொள்ளும்‌ சிறுநோக்கம்‌ காமத்தில்‌ 
செம்பாகம்‌ அன்று பெரிது.* 
என்று காதலன்‌ கூற்றாகக்‌ கூறியதை இங்குப்‌ பாரதியார்‌ 
காதலியின்‌ கூற்றாக அமைத்துள்ளார்‌. ஒருவர்‌ முகம்‌ 
மற்றவருக்கு இன்பம்‌ பயப்பதுதானே உண்மை? *முக 
தரிசனம்‌” எழுப்பும்‌ உணர்ச்சியை உண்மைக்‌ காதலர்களே 


அறிவாரிகள்‌. 


6. குறள்‌ - 1092. 


இயல்‌--15 


கண்ணம்மா_-என்‌ காதலி 


சமய இலக்கியங்களில்‌-ச றப் பாக வைணவ 
இ லக்கியங்களில்‌--சீவான்‌மாவைத்‌ தலைவியாகவும்‌ 
பரமான்மாவைத்‌ தலைவனாகவும்‌ உறவு கற்பித்துக்‌ கூறும்‌ 
மரபு உண்டு. இது நாயக-—நாயகி உறவு என்று வழங்கப்‌ 
பெறும்‌. இது முன்‌ இயலிலும்‌ குறிக்கப்பெற்றது. 
ஆனால்‌ *கண்ணம்மா--என்‌ காதலி” என்ற தலைப்பில்‌ 
காணப்பெறும்‌ ஆறுபாடல்களிலும்‌ இந்த உறவு முறையை 
மாற்றிப்‌ பேசுகின்றார்‌ கவிஞர்‌. இக்‌ கவிதைகளில்‌ 
இறைவனைக்‌ தலைவியாகவும்‌, தன்னைக்‌ காதலனாகவும்‌ 
கொண்டு பேசுகின்றார்‌. மரபுக்கு மீறிய இம்‌ முறையை 
பாரதியார்‌ எங்கோ தெரிந்திருக்கவேண்டும்‌. இதனைச்‌ 
சிந்தித்து ஆராயுங்கால்‌ “திருவாசக வியாக்கியானம்‌” 
எழுதிய (1834) சீகாழித்‌ தாண்டவராயரின்‌ குறிப்பு 
தென்படுகின்றது. அக்குறிப்பு : “பத்தி முத்திக்கு உவமை. 
பெத்தம்‌; பேரின்பத்துக்கு உவமை சிற்றின்பம்‌ என. 
வைத்து, உடம்யையுடைய யோகிகள்பால்‌ உற்ற 
சிற்றின்பம்‌, அடங்கதீதன்‌ பேரின்பமாக, பேரின்மமான 
பிரம்மக்கிழத்தியோடு ஓரின்ப்மான அன்பே சிவமாய்‌, 
அருளே காரணமாக சுத்தாவத்தையே நிலமாக, நாயகி 
பரம்பொருளாக, நாயகன்‌ பக்குவான்மாவாக, தோழி 
திருவருளாக, தோழன்‌ ஆன்ம போதமாக, நறிறரய்‌ 


கண்ணம்மா-என்‌ காதலி 161 


பரையாக, திரோதாயி செவிலித்தாயாக மேலு 
நாயகன்‌ கூற்றெல்லாம்‌ நாயகி கூற்றாகவும்‌, நாயகி 
கூற்றெல்லாம்‌. நாயகன்‌, கூற்றாகவும்‌ நிகழ்ந்துவரும்‌. 
அவை அநுபூதியாற்‌ காண்க.” இந்தக்‌ குறிப்பில்‌ *நரயக 
பரம்பொருளாக, நாயகன்‌ பக்குவரன்மாவாக' என்ற 
பகுதி மட்டிலும்‌ பாரதியாரின்‌ மனத்தைக்‌ வவ்தந்ிம்‌ த்‌ 
வேண்டும்‌; இதனை அடிப்படையாகக்‌ கொண்டே இப்‌ 
பாடல்களில்‌ சீவான்‌மா பரமான்மா உறவு முறையை 
தேரசையைத்‌ திருப்பிப்‌ போடுவது போல, மாற்‌ றியமைத்‌ 
துள்ளார்‌ என்று கருதலாம்‌. அல்லது கவிஞரிக்கே உரிய 
தனி உரிமத்தைக்‌ கொண்டு: (Poetic License) இங்ஙனம்‌ 
அமைத்துக்‌ கொண்டார்‌ என்று கொள்ளினும்‌ 
இமுக்கில்லை. இந்த அடிப்படையில்‌ .இந்த அறுபாடல்‌ 
களையும்‌ அராய்வோம்‌. 


முதற்பாடல்‌ : பாடலை ஆய்வதற்கு முன்‌ தமிழரின்‌ 
அகத்திணை மரபுபற்றி ஒரு சில சொற்கள்‌. பருவம்‌ 
நிரம்பிய ஆடவனையும்‌ மகளையும்‌ ஒன்றாகப்‌ பிணைப்பது 
“காதல்‌” உணர்ச்சியாகும்‌. ஒத்த அன்புடைய தலைவன்‌ 
தலைவியர்‌ ஒருவரை யொருவர்‌ காண்பது ஊழ்வலியினால்‌ 
என்பது ப்ண்டைேயே ரரி கருத்து, இதனைதி 
தொல்காப்பியர்‌, 
ஒன்றே வேறே என்றிரு பால்வயின்‌ 
ஒன்றி உயர்ந்த பால தாணையின்‌ 
ஒத்த கிழவனும்‌ கிழத்தியும்‌ காண்ப.” 
என்று கூறுவர்‌. இங்ஙனம்‌ ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ எதிர்ப்‌ 
படும்‌ முதற்காட்சிக்கு நல்லூழின்‌ ஆணையே காரண 
மென்பார்‌ *உயரீந்த பாலதாணையின்‌”* என்று கூறினார்‌; 
ம. பன்னிரு இருமுறை வரலாறு-இரண்டாம்‌ பகுதி - 
பக்‌, 273. 
2. தொல்‌, பொருள்‌. கள. 2. 
SLT] 


162 கண்ணன்‌ பாட்டுத்‌ திறன்‌ 


அவ்வூழின்‌ ஆணைக்குக்‌ காரணம்‌ அவ்விருவரும்‌ பண்டைப்‌ 
பிறப்புகளிற்‌ பயிலியது கெழிஇய நட்பென்பாரீ, “ஒன்றி 
உயர்ந்த பாலதாணை' என்று உரைத்தார்‌; ப்ல பிறவி 
களிலும்‌ பழகிய அன்பின்‌ தொடர்ச்சியே ஒருவரை 
யொருவர்‌ இன்‌ றியமையாதவராகக்‌ காணுதற்குரிய காதற்‌ 
மையை வழங்கியதென்பார்‌ “ஒத்தகிழவனும்‌ கிழத்தி 
யும்‌ காண்ப என்று சொன்னார்‌. ஒத்த பருவத்தார்‌ ஒரு 
வரை யொருவர்‌ கண்டுழியெல்லாம்‌ புணர்ச்சி வேட்கை 
கதோற்றாமையின்‌ "ஒன்றி உயர்ந்த பாலதாணையின்‌ 
காண்ப” என்றார்‌ ஆசிரியர்‌ என்பதை உளங்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. ஈண்டுக்‌ “காணுதல்‌” என்பது தனக்குச்‌ சிறந்தா 
ராகக்‌ கருதுதலை. 
இங்ஙனம்‌ தலைவன்‌ தலைவி என்ற இருவருள்ளத்தும்‌ 

உள்நின்று சுரந்த அன்பின்‌ பெருக்கனொல்‌ நடைபெறுவது 
தான்‌ தான்‌, அவள்‌” என்ற வேற்றுமையின்றி இருவரும்‌ 
ஒருவராயொழுகும்‌ உள்ளப்புணரிச்சியாகும்‌. இதனை 
இறையனார்‌ களவியல்‌, 

அதுவே, 

தானே அவளே தமியர்‌ காண 

காமப்‌ புணர்ச்சி இருவயின்‌ ஓத்தல்‌." 
ஏன்று குறிப்பிடும்‌. இந்த உள்ளப்‌ புணர்ச்சி நிகழ்ந்த 
பின்னர்‌ ஒருவரையொருவர்‌ இன்றியமையாது ஒழுகும்‌ 
உயிரோரன்ன செயிர்தீர்‌ நட்பே சாந்துணையும்‌ நிலை 
பெற்று வளரிவதாகும்‌, இதன்‌ பின்னர்‌ நடைபெறுவது 
இயற்கைப்‌ புணரீச்சியாகும்‌; இதுவே “தெய்வப்புணர்ச்‌௪” 
என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌, 

இயற்கைப்‌ : புணர்ச்சிக்கு முன்னர்‌ தலைவனிடம்‌ 

பெரும்பான்மை நிகழும்‌ காட்சி, ஐயம்‌ தெளிதல்‌, தேறல்‌ 


ல, இறை. கள 22௦ 


கண்ணம்மா--என்‌ காதலி 163 


என்ற நான்கு நிலைகள்‌ அகும்‌. இதனைச்‌ சிந்தாமணி 
அசிரியர்‌ பதுமையார்‌ இலம்பகத்தில்‌ மிக அருமையாக 
விளக்குவதை இந்நூலாசிரியரி எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 
ஆண்டுக்‌ கண்டு தெளிக. 


பாரதியார்‌ இந்தப்‌ பாடலில்‌ விளக்குவது “காட்டு” 
என்ற நிலை. தமிழ்‌ இலக்கிய மரபுப்படி நான்கு நிலை 
களையும்‌ வேற்கொள்ளாமல்‌ இவர்‌ காதலியைக்‌ கண்ட 
வுடன்‌ அவளது காட்சியால்‌ தம்மையே இழந்த நிலையில்‌ 
பேசுகின்றார்‌. அவளது அற்புதமான திருமேனியழகில்‌ 
ஈடுபட்டுச்‌ சிருங்கார ரசத்தில்‌ ஆழங்கால்‌ பட்டுப்‌ 
பேசுகின்றார்‌. இதற்கு முன்னர்‌ பாரதியார்‌ நாயகன்‌ 
நிலையிலிருநீது கொண்டு கண்ணம்மாவின்‌ எழிலை, 


எங்கள்‌ கண்ணம்மா நகைபுது ரோஜாப்பூ 
எங்கள்‌ கண்ணம்மா விழி இந்த்ர நீலப்பூ! 
எங்கள்‌ கண்ணம்மா முகஞ்செத்‌ தாமரைப்பூ; 
எங்கள்‌ கண்ணம்மா நுதல்‌ பாலசூர்யன்‌. 


என்று வருணித்துள்ளார்‌.” மேலும்‌, இங்கு வருணிக்கும்‌ 
திறன்‌ பாண்பெருமாள்‌ திருவரங்கப்‌ பெருமானை திருவடி, 
முதல்‌ திருமுடிவரையில்‌ வருணித்துள்ள திறனை நினைக்கச்‌ 
செய்கின்றது.” 


மேற்குறிப்பிட்ட “சண்ணம்மா---என்‌ காதலி" 
என்ற முதற்‌ பாடலில்‌ கண்ணம்மாவின்‌ காட்சியில்‌ 


4. தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை (முதற்‌ 
பதிப்பு). பச்‌. 88 - 88. 

5. தோ. பாஅ5 கண்ணம்மாவின்‌ எழில்‌. 

6. முதலாயிரம்‌ - அமலனாதி பிரான்‌. 


164 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ஈடுபட்டு வியந்து பாடுகின்றார்‌. பாடல்‌, நாயகன்‌ 
வாக்காக அமைந்துள்ளது. | 


சுட்டும்‌ விழிச்‌ சுடர்தான்‌—கண்ணம்மா! 
சூரிய சந்திரரோ? 

வட்டக்‌ கரியவிழி-கண்ணம்மா! 
வானக்‌ கருமை கொல்லோ? 

பட்டுக்‌ கருநீலப்‌-— புடவை 

.. பதித்த நல்வயிரம்‌ 

நட்ட நடுநி௰யில்‌--தெரியும்‌ 

நட்சத்திரங்க ளடீ/ 


"மேலும்‌ பேசுகின்றார்‌ : “உனது சுந்தரப்‌ புன்முறுவல்‌ 
சோலை  மலரொளிபோல்‌ தோன்றுகின்றது: உன்‌ 
நெஞ்சில்‌ எமும்‌ அலைகள்‌ நீலக்கடல்‌ அலைகள்போல்‌ 
காட்டு அளிக்கின்றன. உன்‌ குரலின்‌ இனிமை குயிலின்‌ 
இனிய ஓசையை ஒத்துள்ளது. உனது யெளவன எழில்‌ 
கட்டித்தழுவ என்னைத்‌ தூண்டுகின்றது.” பல்வரிசைக்கு 
முல்லை முகையை கூறுவதை நாம்‌ கேட்டிருக்கன்றோம்‌; 
இது வடிவ உருக்காட்சி. ஆனால்‌ இதனை மாற்‌ றி வண்ண 
உருக்காட்சியாகக்‌ காட்டுவது மிக அற்புதம்‌. சோலை 
மலரொளியோ--உனது சுந்தரப்‌ புன்னகைதான்‌! அவள்‌ 
இரிப்பு மின்சாரச்‌ று கை விளக்கொளிபோல்‌ (Torch 
191) தோன்றுகின்றது போலும்‌! 


இறுதிப்‌ பாடற்பகுதி இப்‌ பாட்டின்‌ முத்தாய்ப்பு 
போல்‌ அமைந்துவிடுன்றது. ப 


சாத்திரம்‌ பேசுகிறாய்‌, - கண்ணம்மா! 
சாத்திர மேதுக்‌ கட்‌! 

ஆத்திரம்‌ கொண்டவர்க்கே கண்ணம்மா! 
சாத்திர முண்டோ டீ! 


கண்ணம்மா. என்‌ கா தலி 165 


மூத்தவர்‌ சம்மதியில்‌- வதுவை 
முறைகள்‌ பின்பு செய்வோம்‌; 
காத்திருப்‌ பேனா டீ?--இதுபார்‌ 
கன்னத்து முத்த மொன்று! 
பெற்றேரரிகள்‌ சம்மதம்‌ பெற்று, வதுவை மணமுறைகளை 
மேற்கொள்வதற்குமுன்‌ *அச்சாரமாக' முத்தமொன்று 
தரவிழைகின்றாரீ; அதனை அவள்‌ முகத்தில்‌ பதித்தும்‌ 
வீடுகன்றாரி! 


இந்தப்‌ பாடலில்‌ பாரதி கையாண்டுள்ள உருக்காட்சி 
கள்‌ யாவும்‌ இயற்கையினின்றும்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொண்டவை. சங்க இலக்கிய மரபுப்படி கற்புக்கு முன்‌ 
களவு மணம்‌ தொடங்குகின்றது. பொங்கி எழும்‌ காதலுக்கு 
முன்‌ சமூகம்‌ விதித்துள்ள ஒழுங்கு முறைகள்‌ யாவும்‌ 
-தவிடுபொடியாகி விடுகின்றன. 


இரண்டாம்‌ பாடல்‌: இப்பாடலில்‌ அற்புதமான நிகழ்சி 
இயைச்‌ இத்திரித்துக்‌ காட்டுகின்றார்‌ கவிஞர்‌. மாலைப்‌ 
பொழுதில்‌ ஒருநாள்‌ கடற்கரையில்‌ கடலை நோக்கிய 
வண்ணம்‌ மணல்மீது அமரிந்திருக்கின்றாரி.” அப்போது 
ட்வின்‌ கடலினை 6 வான வளையம்‌ முதீதமிட்டுத்‌ தழுவி 
கண்வ! ஆழ்ந்து விடுகின்றார்‌. பின்புறத்தில்‌ யாரோ 
வரும்‌ “ஆளரவம்‌” மெதுவாகக்‌ கேட்கின்றது; அந்த ஆள்‌ 
நிற்பதால்‌ பகற்கனவு கலையத்‌ தொடங்குகின்றது. வந்த 
ஆள்‌ கவிஞரின்‌ கண்களைப்‌ பொத்துகின்றார்‌. இதனை 


7. பாரதியார்‌ இருவல்லிக்கேணியில்‌ வாழ்ந்தி 
போது *மெரீனா”க்‌ கடற்கரையில்‌ பல நாட்கள்‌ கழித்த 
வேண்டும்‌. அப்போது இப்‌ ! பாடல்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌ 
என்று கருத இடமுண்டு. 


166 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


அந்த ஆளைத்‌ தீண்டுவதால்‌ அறிநீது கொள்ளுகின்றாரி, 
“மார மொர” என்று பட்டாடை உரசும்‌ ஒலியும்‌ உடலில்‌ 
பூசியுள்ள மணப்‌ பொருளின்‌ வாசனையும்‌ *வந்தது அள்‌” 
என்ப்தை உணர்தீதிவிடுகின்றன. அந்த அள்‌ கைப்பட்ட 
தால்‌ கவிஞரிடம்‌ உவகையூற்றுத்‌ தோன்றுகின்றது. வந்த 
அளை இனம்‌ கண்டுவிடுகின்‌ றாரி 


“வாங்கி விடடிகையை யேடி கண்ணம்மா! 
மாய மெவரிடத்தில்‌?? 


என்று பேசுகின்றார்‌. அவள்‌ சிரிக்கின்றாள்‌, அந்தச்‌ சரிப்‌ 
பொலியில்‌ அவள்‌ பொதீதிய கைகளை விலக்கிதீ தழுவி 
“என்ன செய்தி சொல்‌” என்று வினவுகின்றாரி. அவள்‌ 
அடுக்கடுக்காக அன்பு குழைந்த வினாக்‌ கணைகளைத்‌ 
கொடுக்கின்றாள்‌: 


“நெரித்த திரைக்கடலில்‌ என்ன சண்டிட்டாய்‌? 
நீல விசும்பினிடை என்ன கண்டிட்டாய்‌? 
திரித்த நுரையினிடை என்ன கண்டிட்டாய்‌? 
சின்னக்‌ குமிழிகளில்‌ என்ன கண்டிட்டாய்‌? 
பிரித்துப்‌ பிரித்துநிதம்‌ மேகம்‌ அளந்தே 
பெற்ற நலங்கள்‌என்ன? பேசுத”? என்றாள்‌. 


இங்ஙனம்‌ கண்ணம்மாவின்‌ வினாக்கணைகட்குக்‌ கவிஞர்‌ 
காட்டும்‌ கேடயம்‌ : 


“நெரித்த திரைக்கடலில்‌ நின்முகம்‌ கண்டேன்‌; 
நீல விசும்பினிடை நின்முகம்‌ கண்டேன்‌; 
திரித்த நுரையினிடை. நின்முகம்‌ கண்டேன்‌; 
சின்னக்‌ குமிழிகளில்‌ நின்முகம்‌ கண்டேன்‌; 
பிரித்துப்‌ பிரித்துநிதம்‌ மேகம்‌ அளந்தே 
பெற்றதுன்‌ முகமன்றிப்‌ பிறிதொன்றில்லை; 
சிரித்த ஒலியினிலுன்‌ கைவி லக்கியே 
திருமித்‌ தழுவியதில்‌ நின்முகம்‌ சண்டேன்‌,”” 


கண்ணம்மா--என்‌ காதலி 167 


இவ்வாறு ஒவ்வொரு கணைக்கும்‌ ஈடு கொடுக்கின்றார்‌, 
இதில்‌, 
“பெற்றதுன்‌ முகமன்றிப்‌ பிறிதொன்றில்லை” 
“இறாமித்‌ தழுவியதில்‌ நின்முகம்‌ கண்டேன்‌” 


என்ற அடிகளில்‌ கவிதையின்‌ அனல்‌” தெறிக்கின்றது. 
நாம்‌ சிருங்கார த்தின்‌ *கொடுமுடி”யை எட்டிவிடுகின்றோம்‌. 
சிருங்காரத்தை அறிய முடியாதவர்களும்‌ இப்பாடலில்‌ 
சிருங்கார ரசத்தை இனங்‌ கண்டு கொள்ள முடியும்‌. 
மூன்றாம்‌ பாடல்‌ : ரஜபுத்திரப்‌ பெண்களும்‌ முகமதியப்‌ 
பெண்களும்‌ முக்காடிட்டு முகத்தை மறைத்துக்கொள்ளும்‌ 
வழக்கத்தைக்‌ காண்கின்றோம்‌. இந்தப்‌ பழக்கத்தைப்‌ 
பற்றி இப்பாடல்‌ குறிப்பிடுன்‌ றது. 
கவிஞரின்‌ காதலி கண்ணம்மா முகதீதிரையுடன்‌ 
காணப்பெறுகின்றாள்‌. அவளை நோக்கிக்‌ கவிஞர்‌ 
பேசுகின்றார்‌ : 
தில்லித்‌ துருக்கர்‌ செய்த வழக்கமடீ!--பெண்கள்‌ 
திரையிட்டு முகமலர்‌ மறைத்து வைத்தல்‌; 
வல்லி யிடையினையும்‌ ஓங்கி முன்னிற்கும்‌--இந்த 
மார்பையும்‌ மூடுவது சாத்திரங்‌ கண்டாய்‌; 
வல்லி யிடையினையும்‌ மார்பி ரண்டையும்‌--துணி 
மறைத்தத னாலழகு மறைந்ததில்லை; 
சொல்லித்‌ தெரிவ தில்லை, மன்மதக்கலை--முகச்‌ 
சோதி மறைந்துமொரு காதலிங்‌ குண்டோ? 
இந்தியப்‌ பெண்கள்‌ அழகாக ஆடை யுடுத்தி மார்பகங்‌ 
களை மூடி மறைத்துக்கொண்டிருப்பதே ஒரு தனி எழில்‌. 
இப்‌ பழக்கம்‌ மகளிரின்‌ அடக்கப்‌ பண்பிற்கும்‌ நாணத்‌ 
திற்கும்‌ ஒர்‌ அறிகுறி. இங்ஙனம்‌ இடையையும்‌ மார்ப்கத்‌ 
தையும்‌ மூடுவதால்‌ மகளிரின்‌ அழகு மறைந்து போவ 
தில்லை என்பது கவிஞரின்‌ கருத்து. உண்மையும்‌ 


168 கண்ணன்‌ பாட்டு த்திறன்‌ 


அதானே. உயிரினங்கள்‌--ப்யிரினங்கள்‌ கூட --“மன்மகுக்‌ 
கலையை நன்கு அறிந்துள்ளன. இனவிருதீதியும்‌ இக்‌ 
கலையின்‌  அடிப்படையில்தானே . அமைந்துள்ளது? 
முக தரிசனம்‌ தான்‌ ஒரு பெண்ணின்‌ தோற்றதீதிற்கு உயிரி 
நாடியாக உள்ள து. பொதுவாக மேனியழகு ஒரு மகளுகீ 
குக்‌ கவர்ச்சி தருவதாக இருப்பினும்‌, அவளது முகவெட்டு 
_ தரன்‌ ஓர்‌ அடவனை அதிகமாகக்‌ கவருகின்றது. இதனால்‌ 
தான்‌ “பாஸ்போர்ட்‌ அளவு ஓளிப்படத்தைக்‌ கொண்டே 
ஒர்‌ ஆடவன்‌ தன்‌ பாதி இசைவினைதீ தருகின்றான்‌; 
மகளும்‌ அப்படியே. இருவரும்‌ ஓரளவு ஒப்புதல்‌ தெரிவித்த 
பின்னரே நேரில்‌ காணும்‌ நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 
அப்போதும்‌ *முகச்சோதி£யை முக்காடிட்டு மறைத்தால்‌ 
யாது பயன்‌? *சோதி--முகச்சோதி--மறைதீதுமொரு. 
காதலிங்‌ குண்டோ?” என்பது இளங்காதலர்ஞக்‌ கவிஞர்‌ 
விடும்‌ சவால்‌! 
திரையை இட்டு முகதீதை மறைக்கும்‌ பழக்கம்‌ ஆரிய 
_ மூன்னெறிகள்‌ என்று கண்ணம்மா கூறுவதாகக்‌ கருதும்‌ 
கவிஞர்‌, 
ஆரியர்‌ முன்னெறிகள்‌ மேன்மை யென்கிறாய்‌--பண்டை 
ஆரியப்‌ பெண்களுக்குத்‌ திரைகள்‌ உண்டோ? 
என்று வினவுகின்றார்‌. இதுபற்றிய விளக்கத்தைத்‌ 
திருப்பதியில்‌ என்னுடன்‌ பணிவாற்றின இந்தி நண்பர்‌. 
ஒருவரைக்‌ கேட்டேன்‌. அவர்‌ தந்த விளக்கம்‌: வட 
புலத்தில்‌ ரஜபுத்திரரிகட்கும்‌ முகம்மதியர்கட்கும்‌ பிறவியி 
லிருந்தே காழ்ப்பு. இவர்கள்‌ ஆட்சி புரியுங்கால்‌ ஒரு சாரா 
ரின்‌ இளம்பெண்களை மற்றொரு சாரராரி தூக்கிக்‌ கொண்டு 
செல்வது வழக்கமாக இருந்து வந்தது. முக அழகுதான்‌ 
இந்தக்‌ கவர்ச்சியை உண்டாக்குவ தற்குக்‌ காரணம்‌ என்று 
சொல்லுவதில்‌ இருவேறு கருத்திற்கு இடம்‌ இல்லை. 
இதனால்‌ வடநாட்டுப்‌ பெண்கள்‌ அனைவரிடமும்‌ “முகம்‌ 


கண்ணம்மா--என்‌ காதலி 169 


மூடி” போர்டும்‌ வழக்கம்‌ இருந்து வருகின்றது. மேலும்‌ 
அவர்‌ “இரு சாராரும்‌ வீடு கட்டுவதில்‌ வாயில்களை தேர்‌ 
நேராக வைப்பதில்லை; வெளியிலிருந்து வீட்டினுள்‌ 
நடமாடும்‌ இள நங்கையர்களைப்‌ பிறர்‌ பாராமலிருப்‌ 
பதற்சே இந்த ஏற்பாடு” என்றார்‌. இருசாரார்‌ ஆட்சியிலும்‌ 
உளவாளிகளை வைத்து இளம்பெண்கள்‌ இருப்பதை 
தோட்டம்‌ பார்த்து அப்படி யிருப்பதைத்‌ தெரிந்து, 
வலிந்து கவர்ந்து செல்வார்கள்‌ என்ற பழக்கத்தையும்‌ 
தெரிவித்தார்‌. பாரதியார்‌ கருத்துப்படி பண்டை ஆரிய 
மகளிரிடம்‌ முகத்திரை யிடும்‌ பழக்கம்‌ இல்லாதிருக்கலாம்‌. 
இன்றைய வடநாட்டுப்‌ பெண்கள்‌ அனைவரிடமும்‌ இவ்‌ 
வழக்கம்‌ இருந்து வருவதற்கு என்‌ இந்தி நண்மர்‌ கூறிய 
காரணம்‌ பொருத்தமாகவே அமைகின்றது. 


பாரதியாருக்கு முகதீதிரையிடும்‌ பழக்கம்‌ ஓர்‌ 
ஒவ்வரமை (81607) போல்‌ தோன்றுகின்றது. கண்ணம்‌ 
 மாவிடம்‌ நன்கு பழகியவரி பாரதி. பராசக்தியையே 
குழந்தையாகக்‌ கண்டு மகிழ்ந்தவரல்லவா? இப்ப்டி நீண்ட 
நாள்‌ பழகியதற்குப்‌ பிறகு ஒப்புக்கு முகத்தை மூடி நாணத்‌ 
தைக்‌ காட்டுவதில்‌ பொருள்‌ இல்லை. அதனால்‌ தான்‌, 

ஒரிரு முறைகண்டு பழகியபின்‌-வெறும்‌ 
ஒப்புக்குக்‌ காட்டுவதிந்‌ நாண மென்னட? 

என்று கேட்கின்றசர்‌. பண்டைய நெறிப்படி அச்சம்‌, 
மடம்‌, நாணம்‌, பயிர்ப்பு பெண்களிடம்‌ பிறவிப்‌ பண்பு 


8. நாண்‌ - பெண்டிற்கு இயல்பாக உள்ளதொரு தன்மை; 
மடம்‌-கொளுத்தக்கொண்டு கொண்டது விடாமை; அச்சம்‌ - 
பெண்மையின்‌ தான்‌ காணப்படாததோர்‌ பொருள்‌ கண்ட 
விடத்து அஞ்சுவது; பயிர்ப்பு - பயிலாத பொருட்கண்‌ அரு 
வருத்து நிற்கும்‌ நிலைமை. இது நக்கீரர்‌ குரும்‌ விளக்கம்‌ 
(இறை. கள, 2-உரைகாண்க]). 


170 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


களாக அமைந்தவை. இன்றும்‌ சிலரிடம்‌, மாரிபகத்தை 
நன்கு மூடி வைத்திருப்பினும்‌, ஓர்‌ அடவரைக்‌ காணும்‌ 
போது மாரிபகத்தை மேலும்‌ மூடுவதுபோல்‌, கை செயற்‌ 
படுவதைக்‌ காணலாம்‌. அங்ஙனமே, நன்கு பழிய வட 
ட்டார்‌ வீட்டில்‌ நாம்‌ இருக்கும்போது முகத்திரை 
இடாது காணப்படும்‌ பெண்கள்‌ வேறு ஓர்‌ வட நரட்டார்‌ 
(ஆடவர்‌) வருங்கால்‌ சரேலென்று முகத்திரை இட்டுக்‌ 
கொள்வதைக்‌ காணலாம்‌. இச்செயல்கள்‌ எதனைக்‌ காட்டு 
இன்றன? இவை மகளிரிடம்‌ இயல்பாகவுள்ள நாணத்தைக்‌ 
காட்டுகின்றன. இதற்குமேல்‌ ஒன்றும்‌ கூறுவதற்கில்லை. 
“ஒப்புக்கு” இவ்வாறு செய்கின்றனர்‌ என்றும்‌ சொல்லுவத ற்‌ 
கில்லை. 


பாரதியாருக்குக்‌ கண்ணம்மாவைதீ தொட்டுப்‌ பார்க்க 
வேண்டும்‌--நொப்புல அநுபவம்‌ பெறவேண்டும்‌--என்‌ ற 
எண்ணம்‌ உதிக்கின்றது. அவர்‌ கூறுகின்றாரி: 


யாரிருந்‌ தென்னை யிங்கு தடுத்திடுவார்‌--வலு 
வாக முகத்திரையை அகற்றி விட்டால்‌? 

காரிய மில்லையடி வீண்ப சப்பிலே--கனி 
கண்டவன்‌ தோலுரிக்கக்‌ காத்திருப்பனோ? 


இறுதியடி, கவிஞரின்‌ காமத்‌ துடிப்பினைக்‌ காட்டுகின்றது. 
ஆத்திரம்‌ கொண்டவர்க்கே--கண்ணம்‌ மா 
சாத்திர முண்டோ டீ! ப 


என்று முன்னர்‌ சொன்னவரல்லவா? இதீதுடிப்பெல்லாம்‌ 
நம்‌ மனத்தில்‌ எழும்‌ “காமத்துடிப்பு' போன்ற தன்று. இது 
தெய்விகக்‌ காதல்‌. இக்‌ காதல்‌, 
நின்னையே ரதியென்று 
நினைக்கின்றேனடி.!-கண்ணம்மா ! 


கண்ணம்மா-என்‌ காதலி 171 


தன்னையே சசியென்று 
சரண மெய்தினேன்‌ ஏ 
என்ற இசைப்பாடற்‌ பகுதியில்‌ அரணாக அமைந்து இக்‌ 
கருத்தினை மேலும்‌ உறுதி செய்கின்றது. (விஷய காமம்‌” 
“பகவத்விஷிய காமமாக'ப்‌ பரிணமித்துத்‌ திகழ்வதை 
இங்குக்‌ காணலாம்‌. 


நான்காம்‌ பாடல்‌ : இப்பாடலில்‌ கவிஞர்‌ சீவான்மாவுக்‌ 
கும்‌ பரமான்மாவுக்குமுள்ள வழிவழித்‌ தொடர்டை-- 
பிறவிதோறும்‌ தொடர்ந்து வரும்‌ உறவினை--எடுத்துகீ 
காட்டுகின்‌ றார்‌. 
எற்றைக்கும்‌ ஏழ்‌ஏழ்‌ 
பிறவிக்கும்‌ உன்தன்னோடு 
உற்றோமே ஆவோம்‌! 
உனக்கேநாம்‌ ஆட்செய்வோம்‌.?3 
என்ற ஆண்டாளின்‌ கருத்தினையொட்டி இஃது அமைந்‌ 
திருப்பதாகக்‌ கருதலாம்‌. 
சித்தோபாயமாக இருப்பவன்‌ எம்பெருமான்‌. அவன்‌ 
இப்பொழுது பாரதியாருக்குக்‌ கண்ணம்மாவாக இருக்‌ 
கின்றான்‌. முகத்திரையைக்‌ களைந்திடுமாறு கேட்டவர்‌ 
அவளுடைய காதற்குறிப்பை அறிந்தே அவள்‌ துகிலினை 
_முகமூடியை-- தானே நீக்கி விடுகின்றார்‌. கண்ணம்மா 
நாணிக்‌ கண்புதைக்கன்றாள்‌. உடனே கவிஞர்‌ கேட்‌ 
கின்றாரி : 


9. தோ. பா. 58-—கண்ணம்மாவின்‌ நினைப்பு 

10. திருப்‌_—29 

11. “நாணிக்கண்‌ புதைத்தல்‌'--என்ற ஒரே துறையில்‌ 
அமைந்த அமிர்தகவிராயரின்‌ ஒரு துறைக்‌ கோவை நினை 
விற்கு வருகின்றது. 


172 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


மன்னர்‌ குலத்தினிடைப்‌ பிறந்ததவளை-இவன்‌ 
மருவ நிகழ்ந்த தென்று நாண முற்றதோ? 
சின்னஞ்‌ சிறுகுழந்தை யென்ற கருத்தோ?-—இங்கு 
செய்யத்‌ தகாத செய்கை செய்தவருண்டோ? 
சின்னஞ்றுவயதிலிந்து கவிஞர்‌ சக்தி வழிபாடுடையவர்‌, 
சக்திதான்‌ கலிஞருக்குக்‌ கலைமகளாகவும்‌, திருமகளாக 
பராசக்தியாகவும்‌ காட்டி தருகின்றாள்‌. கண்ணம்மாவும்‌ 
இவளே, சிறு பிராயத்தில்‌ கலைமகளிடம்‌ காதல்‌ 
கொண்டதை, 
பிள்ளைப்‌ பிராயத்திலே--௮வள்‌ 
பெண்மையைக்‌ கண்டு மயங்கிவிட்டேனங்கு 
பள்ளிப்‌ படிப்பினிலே— மதி 
பற்றிட வில்லை யெனிலுந்‌ தனிப்பட 
வெள்ளை மலரணைமேல்‌--அவள்‌ 
வீணையுங்‌ கையும்‌ விரிந்த முகமலர்‌ 
விள்ளும்‌ பொருளமுதும்‌--கண்டுடன்‌ 
வெள்ளை மனது பறிகொடுத்தேன்‌, அம்மா!" 
என்ற பாடலில்‌ காணலாம்‌. ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 
இப்‌ பாடலிலும்‌ (நான்காம்‌ பாடல்‌) இதனை வலியுறுத்‌ 
தில்‌ பேசுகின்றார்‌ : “கண்ணம்மா, கன்னிவயதிலுன்னைக்‌ 
கண்டவனன்றோ? கன்னஞ்‌ சிவக்க முதீதமிட்டேனே, 
நினைவு இல்லையா? நம்மை நாம்‌ அன்னியமாக ஒரு 
போதும்‌ நினைத்ததில்லையே, நம்‌ உறவு ஈருடல்‌ 
ஒருயிரன்றோ? பன்னிப்‌ பன்னிப்‌ பேசுவதால்‌ பயன்‌ 
என்ன? துகில்‌ பறித்தவனுக்குக்‌ கைபறிக்க அச்சம்‌ எழா 
தன்றோ? 
என்னைப்‌ புறமெனவும்‌ கருதுவதோ? கண்கள்‌ 
இரண்டினில்‌ ஒன்றையொன்று கண்டு 
வெள்குமோ??? 


18. தோ. பாஅ-64 மூன்று காதல்‌-1 


கண்ணம்மா-- என்‌ காதலி 173 


நம்‌ நாட்டில்‌ ஆண்கள்‌ பெண்களை அடக்கிவைப்ப 
தற்கு எத்தனையோ பொய்க்‌ கதைகளைப்‌ சுவை நைநீ 
ப்ழங்கதைகளைய்‌— புனைந்து வைத்துள்ளனர்‌. அவற்றை 
யெல்லாம்‌ தரம்‌ கண்ணம்மாவுக்குச்‌ சொல்ல வேண்டுமா? 
என்கின்றார்‌. ஆணுக்குப்‌ பெண்‌ சரிநிகர்‌ சமானம்‌ என்ற 
கொள்கையையுடையவர்‌ நம்‌ கவிஞர்‌ பெருமான்‌. 
அதலால்தான்‌, 


பாட்டும்‌ சுதியு மொன்று கலந்திடுங்கால்‌— நம்முள்‌ 
பன்னி உபசரணை பேசுவ துண்டோ? 

'நீட்டுங்‌ கதிர்களொடு நிலவு வந்தே-விண்ணை 
நின்று புகழ்ந்து விட்டுப்‌ பின்‌ மருவுமோ? 

மூட்டும்‌ விறகிணையச்‌ சோதி கவ்வுங்கால்‌-—அவை 
முன்னுப சாரவகை மொழிந்திடு மோ? 


என்று வினவுகின்றாரி. சீவான்மாவும்‌ பரமான்மாவும்‌ 
பாட்டும்‌ சுதியும்போலவும்‌, நிலவுக்கதிகளும்‌ விண்வெளி 
யும்போலவும்‌, விறகும்‌ தீயும்‌ போலவும்‌ உறவுகொண் 
டிருப்பதாகதீ தெரிவிக்கின்றார்‌. 


இந்த உறவு இன்று நேற்று ஏற்பட்ட தன்று. இந்த 
உலகம்‌ தோன்றிய நாள்தொட்டு ஏற்பட்டதாகும்‌. 
சாத்திரங்கள்‌ யாவும்‌ இதையே உரத்த குரலில்‌ எடுத்‌ 
தோதுகின்றன. கவிஞர்‌ கூறுகின்றார்‌ : 


நேற்று முன்னாளில்‌ வந்த உறவன்றடீ1--மிக 
நெடும்பண்டைச்‌ காலமுதற்‌ சேர்ந்துவந்ததாம்‌. 
போற்றுமி ராமனென முன்புதித்‌ தனை,--அங்கு 
.. பொன்மிதிலைக்‌ கரசன்‌ பூமடந்தை நான்‌; 
.அளற்றமு தென்னஒரு வேய்ங்குழல்‌ கொண்டோன்‌ 
ப கண்ணன்‌ 
உருவம்‌ நினக்கமையப்‌ பார்த்தன்‌ அங்குநான்‌. 
இவை மட்டுமா? 


174 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


முன்னை மிகப்பழமை இரணியனாம்‌--எ ந்தை 
மூர்க்கந்‌ தவிர்க்க வந்த நரரிங்கன்நீ; 
பின்னையோர்‌ புத்தனென நான்வளர்ந்‌ திட்டேன்‌ 
ஒளிப்‌ 
பெண்மை அசோதரையென்‌ றுன்னை எய்தினேன்‌ 


என்று மேலும்‌ உறவு காட்டுவார்‌. ஒரு காலத்தில்‌ 
இராமன்‌ சீதை போலவும்‌ (நாயக நாயகி உறவு, 
இன்னொரு காலத்தில்‌ கண்ணனும்‌ பாரீத்தனும்‌ போலவும்‌ 
(தோழர்கள்‌ உறவு) மற்றொரு காலத்தில்‌ நரசிங்கனும்‌ 
பிரகலாதனும்‌ (இறைவன்‌ மனிதன்‌ உறவு) போலவும்‌, 
பிறிதொருகாலத்தில்‌ புதீதன்‌--அசோதரை போலவும்‌ 
(சேய்‌-—தாய்‌ உறவு) இருந்து வந்ததைப்‌ புலப்படுதீதுவாரி. 
பரமான்மா நிலையில்‌ இராமன்‌, கண்ணன்‌, நரசிங்கன்‌, 
புத்தன்‌ இருப்பதையும்‌ சீதை, பார்த்தன்‌, பிரகலாதன்‌, 
அசோதரை இவர்கள்‌ சீவான்மா நிலையில்‌ இருப்பதையும்‌ 
“கண்ணன்‌ பாட்டு' என்ற கவிதையின்‌ தத்துவத்தையே 
எடுத்துக்காட்டிவிடுகின்றார்‌. இந்த உறவுபற்றிச்‌ சாத்திரங்‌ 
கள்‌ கூறுவதில்‌ தவறு இல்லை; வல்லாரீ வரைந்து வைத்த 
ஏடுகள்‌ இவை. இந்த உறவு எதிர்காலத்திலும்‌ தொடர்ந்து 
செல்வதை, 


இன்னுங்‌ கடைசிவரை ஒட்டிருக்குமாம்‌;--இதில்‌ 
ஏதுக்கு நாணமுற்றுக்‌ கண்பு தைப்பதே? 


என்ற அடிகளில்‌ உறுதிப்படுத்துகின்றார்‌. நிலைமை 
இப்படியிருக்க கண்ணம்மா தன்னைக்‌ கண்டு நாணிக்‌ 
கோணவேண்டியதில்லை; கண்புதைக்கவும்‌ வேண்டிய 
தில்லை. பதிரங்கமான உறவு என்று நிலைநாட்டுகின்‌ றார்‌ 
இப்பாடலில்‌. இங்கு அடங்கிய சிருங்காரத்தைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. | 


கண்ணம்மா-- என்‌ காதலி 175 


ஐந்தாம்‌ பாடல்‌ : இந்தப்‌ பாடலில்‌ “குறியிடநீ 
தவறியது” என்ற அகத்துறையின்‌ விளக்கத்தைக்‌ காண 
முடிகின்றது. இத்துறை “அல்ல குறிப்படுதல்‌,” என்ற 
அகத்துறையுடன்‌ ஒரு புடை ஒத்துள்ளது என்று கூறலாம்‌. 
கண்ணம்மா தோழியுடன்‌ தான்‌ வருவதாகக்‌ குறியமைக்‌ 
கின்றாள்‌. குறியிடம்‌-— தீர்த்தக்கரையில்‌ தெற்கு மூலையி 
லுள்ள செண்பகத்‌ தோட்டம்‌;-—காலம்‌ : வெண்ணிலவு 
காயும்‌ இரவு. (தியானத்திற்கும்‌ தகுந்த இடம்‌!) 
கவிஞர்‌ அந்த இடத்திற்கு வந்து கண்ணம்மாவைக்‌ 
காணாமல்‌ தவிக்கின்றார்‌. அந்த ஏக்கத்தில்‌ பாடல்‌ பிறக்‌ 
கின்றது. 


வார்த்தை தவறிவிட்டாய்‌-—அடிகண்ணம்மா! 
மார்பு துடிக்குதட! 

பார்த்த விடத்தி லெல்லாம்‌--உன்னைப்போலவே 
பாவை தெரியு தடீ! 


என்று ப்கருகின்றார்‌. “நோக்கிய எல்லாம்‌ அவைபோரல்‌ 
காணல்‌” நிலை ஏற்படுகின்றது. எங்கும்‌ கண்ணம்மாவின்‌ 
உருவம்‌ தென்படுகின்றது. யாதுமாகி நின்றாய்‌--காளீ!- 
எங்கும்‌ நீ நிறைந்தாய்‌'" என்று கூறியவரல்லவா? காரிகை 
மீதுள்ள காதல்‌ கடவுள்‌ காதலாக மாறிவிடுகின்றது 
என்று கூட இதனைக்‌ கருதலாம்‌, 

கண்ணம்மாவைக்‌ காணாமல்‌ கவிஞர்‌ எங்ஙனம்‌ ஏங்கு 
கின்‌ றாரீ? அவரே கூறுகின்றார்‌ 2 


14. அல்ல குறிப்படுதல்‌--குறியல்லாத குறியில்‌ மயங்கு 
தல்‌. இதன்‌ விளக்கத்தை “அகத்திணைக்‌ கொள்கைகள்‌” 
என்ற நூல்‌ (பக்‌. 94-97) காண்க. 

75, தோ. பா_-380 காளிப்பாட்டு; 31. காளிதோத்‌ 
திரம்‌--அடி. 1 


176 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


மேனி கொடிக்கு தடீ/--தலைசுற்றியே 
வேதனை செய்கு தடீ! 

வானி லிடத்தை யெல்லாம்‌—-இந்த வெண்ணிலா 
வந்து தழுவுது பார்‌! 

மோனத்‌ திருக்கு தடீ! இந்தவையகம்‌ 
மூழ்கித்‌ துயிலினிலே, . 

நானொருவன்‌ மட்டிலும்‌--பிரிவென்பதோர்‌ 
நரகத்‌ துழலு வதோ? 


வையகமெல்லாம்‌ உறக்கத்தில்‌ ஆழ்ந்து கடக்கும்போது 
தான்‌ மட்டிலும்‌ துயிலின்றிதீ (தவிக்கும்‌ நிலையைப்‌ 
புலப்படுத்துகின்றார்‌. தலை சுற்றிய வேதனையில்‌, மேனி 
கொதிக்கும்‌ நிலையில்‌, தரம்‌ துன்பப்படுவதை, எடுதீது 
மொழிகின்றார்‌. கவிஞரின்‌ காதல்‌, கடவுட்‌ காதல்‌; 
தெய்விகக்‌ காதல்‌. 


கவிஞர்‌ தலைவன்‌ நிலையிலிருந்துதான்‌ தலைவியைக்‌ 
காணத்‌ துடிக்கன்றாரி. தலைவி இருக்குமிடம்‌ கரவல்‌ 
மிகுதியுடையது என்று கூறுகின்றார்‌. காவல்‌ இல்லாத. 
நேரமே இல்லை என்பதையும்‌ புலப்படு த்துகின்றார்‌. 


கடுமை யுடைய. தடீ!/--எந்த நேரமும்‌ 
காவலுன்‌ மாளிகையில்‌; 
கொடுமை பொறுக்க வில்லைகட்டுக்‌ காவலும்‌ 
கூடிக்‌ டெக்கு தங்கே? 
என்ற அடிகவில்‌ இதனைக்‌ காணலாம்‌. தலைவன்‌ நிலையி 
லிருந்தாலும்‌ அடிமைப்‌ புத்தி (வோன்மாவின்‌ நிலை) 
யினைக்‌ காட்டி விடுகின்றார்‌. தம்மையும்‌ அறியாமல்‌ 
அதனைச்‌ சொல்லியே தீர்த்துவிடுகின்றாரி. 


அடிமை புகுந்த பின்னும்‌--எண்ணும்போதுநான்‌ 
அங்கு வருவகுற்‌ கில்லை 


கண்ணம்மா- என்‌ காதலி 177 


என்ப்தில்‌ இப்புலப்பாட்டைக்‌ காணலாம்‌. எப்படியோ 
கண்ணம்மாவைக்‌ கூடிக்‌ களிக்கவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
நிறைவேறாமல்‌ போய்விடுகின்றது. இறைவன்‌ பட்ச 
பாதமற்றவன்தான்‌; ஏனோ தன்‌ அன்புக்குப்‌ பிடிப்டாதவ 
னாகப்‌ போய்விடுகின்‌ றான்‌? 
நடுமை யரசி யவள்‌--எதற்‌ காகவோ 
நாணிக்‌ குலைந்திடுவாள்‌ 
என்ற அடியில்‌ எம்பெருமானின்‌ நடுவு நிலைமையையும்‌ 
தனக்குக்‌ அது கிடைக்காமல்‌ * நாணிக்குலைந்திடுவதையும்‌ 
கவிஞர்‌ காட்டிவிடுகின்றார்‌. நம்மாழ்வார்‌ போன்ற 
ஞானச்‌ செல்வர்கள்‌ தலைவி நிலையிலிருந்து இறைவனைக்‌ 
காணா நிலையில்‌ தமது ஏக்கத்தைப்‌ புலப்படுத்துவதைப்‌ 
போலவே, நம்‌ கவிஞரும்‌ தலைவன்‌ நிலையிலிருந்து 
கொண்டே தமது ஏக்கத்தைத்‌ தெரிவித்துவிடுகின்றார்‌., 
கிட்டாத பகவதநுபவம்‌ எட்டாப்‌ பழமாக இருப்பதை 
எடுத்துக்‌ காட்டுவது மிக அற்புதம்‌; அற்புதம்‌. 
எம்பெருமானுடன்‌ கூடிப்‌ பிரியாமல்‌ ஓரிரவு முழு 
வதும்‌ கொஞ்சிக்‌ குலவி, ஆடி.விளையாடி, அவன்‌ திவ்விய 
மங்கள விக்கிரகத்தை ஆயிரம்‌ கோடிமுறை தழுவித்‌ தமது 
மனக்குறையைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்றுதான்‌ 
கருதியிருந்தார்‌. அனால்‌, என்‌ செய்வது? அப்பேறு 
தமக்குக்‌ கிடைக்கவில்லையே கவிஞரே கூறுகின்‌ றாரி : 
கூடிப்‌ பிரியாமலே-ஒஓஒரிராவெல்லாம்‌ 
கொஞ்சிக்‌ குலவி யங்கே, 
ஆடி விளை யாடியே,--உன்‌ றன்‌ மேனியை 
ஆயிரங்‌ கோடி முறை 
நாடித்‌ தழுவி. தட பவட பவது 
நல்ல களி யெய்தியே 
பாடிப்‌ பரவசமாய்‌--றநிற்கவேதவம்‌ 
பண்ணிய தில்லை யடீ! 
கபர ும2 


178 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


பண்டைய சங்கப்பாடல்களிலும்‌ பிற்காலத்தில்‌ எழுநீத 
பக்திப்‌ பாசுரங்களிலும்‌ பிரிவாற்றாமையைத்‌ தாங்க 

முடியாது நாயகியே தவிப்பதாக நவிலப்‌ பெற்றிருக்கும்‌. 
இதுவே அகத்திணை நெறி. ஆனால்‌, .இங்கு நாயகன்‌ 
தவிப்பதாக ஒரு புதுநெறியை வகுதீது விடுகின்றார்‌ 
பாரதியார்‌. ஆனால்‌ இவான்மா- கவிஞர்‌ தலைவ ண்‌ 
நிலையிலிருப்பதால்‌ இந்தப்‌. புதுதெறி பண்டைய 
அகத்திணை நெறியினின்றும்‌ விலகிப்போகவில்லை 
என்பதை உய்த்துணரலாம்‌. 


இந்தப்‌ பாடலை மேலே காட்டிய பகுதியை மட்டி 
லும்‌--இரும்பத்‌ இரும்பப்‌ பாடி மகிழுங்கால்‌ சிருங்கார ரசத்‌ 
தின்‌ உறைப்பு தட்டுப்‌ படும்‌; பக்தியுணர்வும்‌ இடை 
இடையே தலை காட்டும்‌. சிறுசிறு நிகழ்ச்சகளையெல்லாம்‌ 
ஒன்றுகூட விடாமல்‌ எளிய சொற்களைக்‌ கொண்டு 
உயரிய முறையில்‌ வருணிக்கும்‌ கவிஞரின்‌ திறன்‌ ' நம்‌ 
உள்ளத்தைக்‌ கவருகின்றது. இதில்‌ . அமைந்துள்ள 
உருக்காட்சிகள்‌ நம்‌ உள்ளத்தில்‌ அழியாத. ஓவியத்தை. 
நிலைபெறச்‌ செய்து விடுகின்‌ றன. 


ஆறாம்‌ பாடல்‌ : எல்லாப்‌ பொருள்களை வருணிப்பதில்‌ 
கவிஞர்கள்‌ சிறந்து விளங்கினாலும்‌ காதலைதீ தங்கள்‌ 
சொல்லோளியங்களில்‌ காட்டும்போது வருணனையின்‌ 
கொடுமுஃ யினை எட்டிவிடுகன்றனரி. உலக ததீதுவம்‌ 
முழுவதையும்‌ காதல்‌ வாயிலாக விளக்கிவிடுகின்றனர்‌. 
இயற்கையின்‌ ஒற்றுமையை விளக்கும்‌ ஒவ்வொரு கூறிலும்‌ 
காதலின்‌ பேராற்றலைக்‌ காண்கின்றனர்‌. 


இந்தப்‌ பாடலில்‌ பாரதியார்‌ ஏராளமான உருக்காட்டி 
களைப்‌ (௱கஏசா) பட்டியலிட்டுக்‌ காட்டுகின்றாரி. 
இங்கனம்‌ காட்டுவதில்‌ கவிஞர்‌ தமது  இறமையையெல்‌ 
லாம்‌ காட்டிவிடுகன்றார்‌. தம்‌ சிந்தனையை யெல்லாம்‌ 


கண்ணம்மா--என்‌ காதலி 179 


தேக்கி ஒரே இடத்தில்‌ காட்டுகின்றார்‌. மரபுவழியைப்‌ 
_ பின்பற்றாமல்‌ புதுமரபினை அமைக்கின்றாரி. இந்தப்‌ 
பாடலில்‌ காணும்‌ இணையான கூறுகளை நாம்‌ பிரித்துசி 
சிந்திக்க முயன்றால்‌ கரதலனது ஏக்கத்தில்‌ துன்பமும்‌ 
காதலின்‌ நிலைமாறாத வேகமும்‌ தெளிவாகப்‌ புலனாகும்‌. 


ஒரு சிலவற்றை மட்டிலும்‌ ஈண்டுச்‌ சிந்திப்போம்‌. நம்‌ 
மனத்திலிருந்து பாயும்‌ அறிவாதிய ஒளி இன்றேல்‌ பாரிக்‌ 
கும்‌ விழியினால்‌ பயன்‌ இல்லை. இவ்விரண்டையும்‌ பிரிக்க 
முடியாது. அதுபோலவே, தும்பியில்லாமல்‌ தேன்‌ 
தோயாது. அங்ஙனம்‌ தேன்தோயும்போது அழகும்‌ சேர்ந்‌ 
தால்தான்‌ பயன்‌ உண்டு, இனிமையும்‌ அழகும்‌ இணைந்‌ 
தால்தான்‌ இரண்டிற்கும்‌ பெருமை. 


- பாயுமொழி நீ எனக்கு-பார்க்கும்விழி நானுனக்கு 
தோயுமது நீ எனக்கு--தும்பியடி நானுனக்கு 


விண்டுரைக்க முடியாத காதலன்‌-காதலி ஒற்றுமை 
யுணர்ச்சியை ஒன்றுக்கொன்று இன்‌ றியமையாத இணைப்‌ : 
புகளின்‌ மூலம்‌ விளக்குவதில்‌ பாரதிக்கு நிகரி பாரதிதான்‌. 


மகளிர்‌ வீணை வாசிக்கும்போது அழகிய விரல்கள்‌ 
விணைத்‌ தந்தியின்மீது மேவுவதே ஒரு தனியழகு, 
இங்ஙனம்‌ விரல்கள்‌ மேவாவிடில்‌ வீணையின்‌ அழகிய 
ஆற்றல்‌ வெளிப்படாது. ஒன்றோடொன்று விரலும்‌ 
வீணையும்‌ மருவாதவரையில்‌ தனித்தனியாக நிற்கும்‌ அவ்‌. 
விரண்டினாலும்‌ கண்ணிற்கோ காதிற்கோ 8 றிதும்‌ பயன்‌ 
இல்லை. அதுபோலவே வெறும்‌ மாலை அழகுக்கு அழகு 
செய்யமுடியாது. தனி வைரங்களும்‌ சேர்ந்து பொலிவு 
அடையமுடியாது. வைரங்களின்‌ வனப்பு முழுவதும்‌ 
வெளிப்படுத்த வேண்டுமானால்‌ மாலையின்‌ வடம்‌ இன்றி 
யமையாதது. 


180 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


வீணையடி நீ எனக்கு--மேவும்விரல்‌ நானுனக்கு 
பூணும்வடம்‌ நீஎனக்கு--புதுவயிரம்‌ நானுனக்கு 


இங்ஙனமே கவிஞர்‌ இரண்டு உயிர்களைப்‌ பிணைக்கும்‌ 
காதல்‌ உணர்ச்சியை அற்புதமாக விளக்குகின்றார்‌. 
பாடல்‌ முழுவதையும்‌ படித்துச்‌ சிந்தித்தால்‌ பாரதியாரின்‌ 
இந்தனை ஊற்று வற்றாது பாய்ந்து வருவதைக்‌ கண்டு. 
களிக்கலாம்‌. 


நல்லஉயிர்‌ நீஎனக்கு--நாடியடி நானுனக்கு 
செல்வமடி நீஎனக்கு--சேமநிதி நானுனக்கு 
எல்லையற்ற பேரழகே!--எங்குநிறை பொற்சுடரே! 


முல்லைநிகர்‌ புன்னகையாய்‌;—மோதுமின்பமே! 
கண்ணம்மா 


என்ற பகுதி இந்தப்‌ பாடலுக்கே ஒரு. பொலிவினை த்‌. 
தருவதுபோல்‌ தோன்றுகின்றது. தாரையும்‌ தண்‌ மதிய 
மும்‌ அளவற்ற இன்ப்க்காட்சி தருவதையும்‌, வீரமும்‌. 
வெற்றியும்‌ இன்‌ றியமையாமல்‌ இணைந்திருப்பதையும்‌ 
எடுத்துக்காட்டி, தாரணியிலும்‌ வானுலகிலும்‌ சார்ந்திருக்‌ 
கும்‌ இன்பமெல்லாம்‌ ஒரே உருவமாய்ச்‌ சமைந்திருப்பதை 
அற்புதமாய்‌ எடுத்துக்காட்டுவது சக்தியை நாடிபிடித்துப்‌ 
பாரிக்கும்‌ பாரதியார்‌. ஒருவராலேதான்‌ இயலும்‌. 


தாழையடி நீஎனக்கு--தண்‌ மதியம்‌ நானுனக்கு 

வீரமடி நீஎனக்கு--வெற்றியடி நானுனக்கு 

தாரணியில்‌ வானுலகில்‌— சார்ந்திருக்கும்‌ இன்ப 
மெல்லாம்‌ 


ஒருருவ மாய்ச்சமைந்தாய்‌! உள்ளமுதே! 
கண்ணம்மா! 


இங்குச்‌ சக்தியே கஸ்‌ ணம்மாவாக விடுகின்றது. பாட்டின்‌ 
முத்தாய்ப்பாக அமைந்து கடக்‌ கின்றது இப்பகுதி, | 


சண்ணம்மா--என்‌ காதலி 
வையம்‌ முழுதும்‌ படைத்தளிக்‌ கின்ற 
மகாசக்தி தன்புகழ்‌ வாழ்த்து கின்றோம்‌; 
செய்யும்‌ வினைகள்‌ அனைத்திலுமே வெற்றி 
சேர்ந்திட நல்லருள்‌ செய்க வென்றே ..8 


என்று பாடியவரல்லவா? 


பக்தை மம்‌ 
15. தோ. LIT 22. வையமுழுதும்‌ 


இயல்‌--1 6 


கண்ணன்‌--என்‌ ஆண்டான்‌ 


வைணவ தத்துவத்தில்‌ ஒன்று சேஷ-சேஷிபாவம்‌ 
(அடிமை--அண்டான்‌ பாவனை) ஆகும்‌. இதனை, 


அறிதிலேன்‌ தன்னுள்‌ 
அனைத்துலகும்‌ நிற்க 
'நெறிமையால்‌ தானும்‌ 
அவற்றுள்‌ நிற்கும்பிரான்‌." 
[ந நிமையால்‌- சேஷ சேஷிபாவமாகிற 
முறைமை தவறாமல்‌ | 
என்ற திருவாய்மொழிப்‌ பாசுரப்‌ பகுதியால்‌ அறியலாம்‌ 
உலகிலுள்ள பொருள்களெல்லாம்‌ எம்பெருமானுடைய 
சங்கல்பத்தைப்‌ பற்றிக்கிட க்கின்றன; அப்பொருள்களினுள்‌ 
எம்பெருமான்‌ தன்‌ சேஷித்துவ முறை (ஆண்டான்‌ என்ற. 
முறை) தப்பாதபழி நிற்கின்றான்‌ என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. இந்தத்‌ தத்துவத்தை பூதத்தாழ்வார்‌ 
பாசுரம்‌ மிகவும்‌ தெளிவாக்கும்‌. 


தனக்கடிமை பட்டது தான்‌அறியானேலும்‌ 
மனத்தடைய வையதாம்‌ மாலை வனத்திடரை 


7, திருவாய்‌ 9௨ 6:4¢ 


கண்ணன்‌--என்‌ ஆண்டான்‌ 183 


ஏரியாம்‌ வண்ணம்‌ இயற்றுமிது அல்லால்‌ 
மாரியார்‌ பெய்கிற்பார்‌ மற்றும்‌” 
[மரல்‌ - திருமால்‌; வனம்‌ திடர்‌ - காட்டிலுள்ள 
மேட்டு நிலம்‌; இயற்றும்‌ - வெட்டும்‌; மாரி- மழை]. 


எம்பெருமான்‌ அன்ம கோடிகளை உய்விக்கப்‌ பற்பலி 
அவதாரங்கள்‌ எடுத்துப்‌ படாதன படுகின்றபடியரல்‌ 
நம்மைத்‌ திருதீதிப்‌ பணிகொள்ளுதல்‌ அப்பெருமானுக்குக்‌ 
கடமையாயிருக்கும்‌ என்பது உண்மையே. ஆனால்‌, நாம்‌ 
யாதொரு முயற்சியும்‌ செய்யவேண்டுவதில்லை என்று. 
கருதுதல்‌ தவறு. எம்பெருமான்‌ நம்மை மண்ணும்‌ மரமும்‌ 
போல்‌, கல்லும்‌ கறியும்பேரல்‌, படைக்காமல்‌ அறிவுள்ள 
பொருளாகப்‌ படைத்துள்ளான்‌. இந்த அறிவுக்கேற்ப நாம்‌. 
செய்ய வேண்டியதொன்றுண்டு. அதாவது, அவனைப்‌ 
- பெறவேண்டும்‌ என்ற £ருசி' மாத்திரம்‌ நம்மிடம்‌ இருக்க 
வேண்டியதொன்று; இதைத்தவிர, நாம்‌ வேறு முயற்சி 
செய்யவேண்டியதொன்றும்‌ இல்லை. இதுவே சாத்திரங்‌ 
களின்‌ சாரப்பொருளாகும்‌. 


இப்பாசுரத்தின்‌ முன்னிரண்டு அடிகளின்‌ ஆழ்ந்த 
கருத்து பின்னிரண்டு அடிகளிலுள்ள எடுத்துக்காட்டால்‌ 
விளக்கப்படுகின்றது. காடு எழுநீது மேடாயிருந்த 
நிலத்தைச்‌ சீர்திருத்தி ஏரியாக வெட்டுகின்றோம்‌; இச்‌ 
செயல்‌ மழைபெய்வதற்குச்‌ சாதனமாக மாட்டாது; நாம்‌ 
ஏரி வெட்டினோம்‌ என்பதற்காக மழைக்‌ கடவுள்‌ - 
வருணன்‌ - மழை பெய்விக்கமாட்டான்‌. மழை பெய்வது 
இறையருவினால்‌; அப்படிப்பட்ட மழைக்கு ஏரி வெட்டுதல்‌ 
உபாயமன்று, இஃது உலகறிந்த செய்தி, ஏரி வெட்டுதல்‌ 
மழைபெய்வதற்கு உபாயம்‌ ஆகாது என்றால்‌ வீணாக ஏன்‌ 


2. இரண்‌. திருவந்‌. 16. 


ஏரியை வெட்டவேண்டும்‌? என்று கருதுதலாகாது. 
எப்பொழுதாவது இறையருளினால்‌ மழை பெய்யுமாகில்‌ 
அந்த மழையை “வனம்‌ திடர்‌' தாங்கிக்‌ கொள்ள 
மாட்டாது. நாம்‌ அந்த 'வனத்திடறை'ச்‌ சீர்திருத்தி ' ஏரி 
யாக அமைத்து வைப்போமாயின்‌ மழைபெய்யும்போது 
வரும்‌ நீர்‌ அதில்‌ தங்குவதற்குப்‌ பாங்காக அமையும்‌, 
ஆகவே, மழைநீர்‌ பழுது படாமைக்காக ஏரி வெட்டுதலே 
யன்றி மழையைப்‌ பெய்வித்தற்காக அன்று என்பது 
தெளிவாகும்‌, இவ்வாறே நாம்‌ சேதநராகப்‌ பிறந்துள்ள 
வேறிறுமைக்காக நம்முடைய நிலைமையைச்‌ சீர்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌ பகவானை அடைவதற்குச்‌ சாதனமாக 
மாட்டாது; ஓறுகால்‌ பகவான்‌ நம்மைத்‌ திருவுள்ளம்‌ பற்ற 
வருவானாயின்‌, அவனது திருவருள்‌ நம்மிடத்தில்‌ நன்கு 
தங்குவதற்குப்‌ பாங்கரகும்‌ நம்மை, நரம்‌ திருத்தி வைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 

ஈண்டு திருத்தமுறாத சேதநரை 'வனத்திடரின்‌* நிலை 
யிலும்‌, விருப்பம்‌ முதலியவற்றால்‌ நம்‌ நெஞ்சைத்‌ திருத்திக்‌ 
கொள்வது “ஏரியாம்‌ வண்ணம்‌ இயற்றுகையாம்‌* நிலை 
யிலும்‌, இறையருள்‌ கைபுகு தல்‌ *மாரிபெய்கை' நிலையிலும்‌ 
வைத்து இக்‌ கருத்தினைச்‌ சிந்தித்து அறிதல்‌ வேண்டும்‌, 
ஒரு காரணமும்‌ பற்றாது வரும்‌ இறைவனது திருவருளைத்‌ 
தாங்கிக்‌ கொள்வதற்கு மாத்திரம்‌ உறுப்பாகுமேயன்‌ றி 
இறையருளை நிர்ப்பந்தப்படுத்தி உறுப்பாக மாட்டா 
தென்று சேதநர்களின்‌ செயல்களின்‌ குறிக்கோளின்மை 
வலியுறுத்திக்‌ காட்டப்பட்ட து இப்பாசுரத்தில்‌. ௮௦௦ தாவது, 
பலனை எதிர்பாராது செயலாற்றவேண்டும்‌ என்ற 
கதையின்‌ கருத்து இஃதுடன்‌ ஒரு புடை யொதீதுள்ளது 
என்பதையும்‌ சந்திக்கின்றோம்‌. 


ஆண்டான்‌. அடிமையை விளக்கும்‌ பூதத்தாழ்‌ 
வாரின்‌ இன்னொரு பரசுரத்தையும்‌ காண்போம்‌. 


கண்ணன்‌ -என்‌ ஆண்டான்‌ 185 


திருமங்கை நின்றருளும்‌ தெய்வம்‌ நாவாழ்த்தும்‌ 
கருமம்‌ கடைப்பிடிமின்‌ கண்டீர்‌-—உரிமையால்‌ 
ஏத்தினோம்‌ பாதம்‌ இருதடக்கை எந்தைபேம்‌ 
நாற்றிசையும்‌ கேட்டீரே நாம்‌. 


பிராட்டி சம்பந்தத்தால்‌ மேன்மை பெற்ற சீமன்‌ 
நாராயணன்தான்‌ ப்ரதெய்வம்‌; அவனை நாவினால்‌ 
வாழ்த்தும்‌ செயலை உறுநியாகக்‌ கடைப்பிடியுங்கள்‌” என்‌ 
கின்றார்‌ ஆழ்வார்‌. இப்‌ பாசுரத்தில்‌. 'உறிமையால்‌” என்ற 
தொடர்‌ உயிராயது; அதாவது அண்டான்‌--அடிமை 
([சேஷி--சேஷதீதுவம்‌) என்ற சம்பந்த முறைமை கொண்டு 
என்றபடி. இதை இன்னும்‌ தெளிவாக விளக்குவது 
இன்றியமையாததாகின்றது. எம்பெருமான்‌ பொதுவாக 
சேதநர்கட்கும்‌ அசேதநப்‌ பொருள்கட்கும்‌ சம்பந்த 
மூடையவன்‌; இவை இரண்டும்‌ அவனுக்கு உடலாக . 
உடையவை. அசேதநப்‌ பொருள்கள்‌ அவனுக்காக. 

அவன்‌ பயனுக்காக இருப்பவை: அறிவையுடைய சேதுநரி 
கட்குச்‌ சிறப்பான முறையில்‌ சுவராமி--அல்லது 
ஆண்டானாக- இருப்பவன்‌ எம்‌ பெருமான்‌. 
ஆண்டவனுக்கு அடிமையாக இருக்கும்போது சீவர்கள்‌ 
சேதநர்கள்‌ -அசேதநங்களை போலவே அவன்‌ விருப்பப்‌ 
படி பயன்படுத்திக்‌ கொள்ளப்படுபவர்களாக இருப்பர்‌; 
சிறப்பான முறையில்‌ சீவரிகள்‌ அடியவர்களாக்‌ இருந்து 
அடிமைத்‌ தொழில்‌ (கைங்கரியம்‌) செய்பவர்களாக 
இருப்பர்‌. வைணவ தத்துவத்‌ நில்‌ இறைவனுக்குச்‌ செய்யும்‌ 
கைங்கரியமே பரம புருஷார்த்தமாகும்‌: அதாவது சீவர்‌ 
கள்‌ அடையத்தக்க உயர்ந்த குறிக்கோளாகும்‌. இந்தக்‌ 


3, மேலது. 57, 


4. கிங்கரன்‌ - வேலையாள்‌; திங்கரன்‌ பசய்வது 
கைங்கரியம்‌; அதாவது அடிமைத்‌ தொழில்‌, 


சண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ருதீதின்‌ அடிப்படையில்‌ 'சண்ணன்‌-- ஏன்‌ ஆண்டான்‌" 
லு மாடலை ஆராய்வோம்‌. 


இந்தப்‌ பாடல்‌ கோபாலகிருஷ்ண ஊரரதியின்‌ 
*நநீதனாரி கீர்தீதனைகள்‌”போல்‌ அமைநீதுள்ளது. 
எனினும்‌, இது தனித்தன்மையுடன்‌ திகழ்கின்றது. 
நம்மாழ்வாருக்கு “உண்ணும்‌ சோறு, பருகும்‌ நீர்‌, தின்னும்‌ 
வெற்றிலை எல்லாம்‌ கண்ணன்‌”5 அக இருநீதான்‌. 
கிறித்தவப்‌ பெருமக்கள்‌ தம்‌ அன்றாடக்‌ கடவுள்‌ 
வழிபாட்டில்‌ “கர்த்தனே, எங்கட்கு அன்றாடம்‌ உண்ணக்‌ 
கூடிய ரொட்டியை அருளுவாய்‌'” என்று வேண்டுவரி 
இங்கு நம்‌ கவிஞர்‌ இறைவனைக்‌ தன்‌ ஆண்டானாகக்‌ 
கருதித்‌ தனக்கு அன்றாடத்‌ தேவைக்குரிய பொருள்களை 
அருளுமாறு வேண்டுகின்றார்‌. அதற்குமுன்னர்‌, 


தஞ்சம்‌ உலகினில்‌ எங்கணு மின்றித்‌ 
தவித்துத்‌ தடுமாறி 

பஞ்சப்‌ பறையன்‌ அடிமை புகுந்தேன்‌ 
பாரமுனக்‌ காண்டே 

அண்டே!--பாரமுனக்‌ காண்டே! 


என்று கூறி அண்டானிடம்‌ தஞ்சம்‌ அடைகின்றார்‌. 
'பறையன்‌” என்பது ஈண்டுச்‌ சாதியைக்‌ குறிப்பதன்று, 
இது தாழ்மையுணர்ச்சியைக்‌--பணிவினைக்‌ (Hப௱Ility) 
குறிப்பிடுகின்றது. “துன்பமும்‌ நோயும்‌ மிடிமையும்‌ 
தீர்தீதுச்‌ சுகம்‌ அருளுமாறு” வேண்டுகின்றார்‌. சேரி 
முழுதும்‌ குதித்துக்‌ குதித்துப்‌, பேரிகை கொட்டித்‌, திசைகள்‌ 
அதுிரக்‌ கண்ணன்‌ புகழ்பாடிக்‌ களித்து மகிழ்வதாகக்‌ கூறு 
கின்றார்‌. பறையர்களில்‌ தாம்‌ பாக்கியசாலி என்று 
சொல்லிக்‌ கொள்ளுகின்றார்‌. கவிஞர்‌ கூறுவார்‌ : 


5. திருவாய்‌. 6, 7:1 


கண்ணன்‌. என்‌ ஆண்டான்‌ 187 


பண்ணைப்‌ பறையர்தங்‌ கூட்டத்தி லேயிவன்‌ 
பாக்கிய மோங்கி விட்டான்‌ 
கண்ண னடிமை இவனெனுங்‌ ஒர்த்தியில்‌ 
காதலுற்‌ றிங்கு வந்தேன்‌ 

ஆண்டே!--காதலுற்‌ றிங்குவந்தேன்‌. 
அடுத்து, “கண்ணன்‌-என்‌ சேவகன்‌” என்பதில்‌ தான்‌ 
வீட்டு வேலைகள்‌ அனைத்தையும்‌ செய்வதாகச்‌ சொல்லு 
வதைப்போல்‌ இங்குக்‌ “காடு கழனிகள்‌ காலிகள்‌” வேலைக 
ளனைத்தையும்‌ செய்வதாகக்‌ கூறுவர்‌, பயிர்த்தொழிலுக்‌ 
கேற்றவாறு “மழைக்‌ குறியைதீ தப்பாமல்‌ சொல்லுந்‌ 
திறமை பெற்றிருப்பதாகவும்‌, தன்‌ வேலைத்‌ இறமையைப்‌ 
பார்தீதுப்‌ பின்னர்‌ பக்குவம்‌ ப்கருமாறும்‌ பணிக்கின்‌ றாரி. 
குன்‌ அன்றாடத்‌ தேவைகளைப்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டு 
கின்றார்‌ : 

பெண்டு குழந்தைகள்‌ கஞ்சி குடித்துப்‌ 

பிறைத்திட வேண்டு மையே! 
அண்டை அயலுக்கென்‌ னாலுப காரங்கள்‌ 
ஆகிட வேண்டு மையே! 
உபகாரங்கள்‌-—ஆகிவிட வேண்டுமையே! 
மானத்தைக்‌ காக்கவோர்‌ நாலு முழந்துணி 
வாங்கித்‌ தரவேணும்‌; 
தானத்துக்‌ குச்சில வேட்டிகள்‌ வாங்கித்‌ 
தரவும்‌ கடனாண்டே.! 
சிலவேட்டி-— கரவுங்‌ கடனாண்டே. 

அடுத்து, “ஒன்பது வாயிற்‌ குடிலினைக்‌ சுற்றி” வரும்‌ 
பேய்களை--அதாவது புலன்களால்‌ ஏற்படும்‌ தொல்லை 
களை-அடக்குவதற்கு வேண்டிய மந்திரத்தை வேண்டு 
வதாகக்‌ கூறுகன்றாரீ. இங்கு அவர்‌ திருமந்திரத்தை 
எட்டு எழுதீது மந்திரத்தை-—நினைப்பதாகக்‌ கொள்ளு 
வதில்‌ தவறில்லை. 


[88 கண்ணன்‌ பரட்டுத்திறன்‌ 


பேயும்‌ பிசாசும்‌ திருடரு மென்றன்‌ 
பெயரினை கேட்டளவில்‌ 

வாயும்‌ கையுங்கட்டி அஞ்சி நடக்க 
வழிசெய்ய வேண்டுமையே! 
தொல்லைதீரும்‌--வழிசெய்ய வேண்டுமையே! 


என்று பரடலை நிறைவு செய்கின்றாரீ. இப்பாடலில்‌ 
அண்டான்‌-—அடிமை (சேஷ-சேஷி பாவம்‌) என்ற 
வைணவ சமயக்கருத்து பொதிந்துகெடப்பதைக்‌ கண்டு 
மதிழலாம்‌. தவிர, இப்பாடலில்‌ “தொண்டு செயும்‌ 
அடிமையின்‌” (றர்ஜார்‌£ ௦f abou) பெருமையும்‌ குறிப்‌ 
பிட்டிருப்பதையும்‌ தெரிநீது தெளியலாம்‌. 


இந்தப்பாடலின்‌ தலைப்பில்‌ “ரசங்கள்‌: அற்புதம்‌, 
கருணை” என்ற பாரதியாரின்‌ குறிப்பு உள்ளது. அற்புத 
ரசதீதை ஏற்கெனவே விளக்கியுள்ளோம்‌. கருணை. 
ரசத்தை ஈண்டு விளக்குவோம்‌. இதைக்‌ “கருணம்‌” என்று 
சொல்வதுதான்‌ சரி, ஓரி எடுத்துக்காட்டுமூலம்‌ இந்த 
ரசத்தைப்‌ புலப்படுத்துவோம்‌. நடுக்காட்டில்‌ அலைந்து 
களைப்புற்று மரதீதடியில்‌ படுத்துக்‌ கண்ணயர்ந்து விடுகின்‌ 
றாள்‌ பட்டத்து அரசி ஒருத்தி. தன்‌ கணவன்‌ போரில்‌ 
மாண்டுவிட்டதால்‌ பகைவன்‌ நாட்டைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளவே அவளுக்கு இந்த அவல நிலை ஏற்படுகின்றது: 
தன்னை மறந்து அவள்‌ சகண்ணயர்ந்தபொமுது 
தன்னுடைய காதலனோடு அரண்மனையில்‌ இருக்கும்‌ 
நினைவு வந்துவிடுகின்றது. கனவு காணத்‌ தொடங்கு 
கின்றாள்‌. பலநாட்கள்‌ அயலூர்‌ சென்றிருந்த தன்‌ 
கணவன்‌ வந்திருப்பதாகவும்‌, உடனே புறப்பட்டு மறுப்டி, 
யும்‌ போவதாகவும்‌ கனவில்‌ அவள்‌ -காண்கின்றாள்‌. 


இயல்‌ - 6. இந்நூல்‌ பக்கம்‌ (68—69) 


கண்ணன்‌--என்‌ ஆண்டான்‌ 189 


அவன்‌ கழுத்தை இறுகப்‌ பற்றிக்கொண்டு “போகற்க 
என்னைத்‌ தனியே விட்டு ஏகுவது அறமன்று. நீ 
இல்லாமல்‌ யான்‌ படுந்‌ துயரங்கள்‌ எண்ணிலடங்கா. இனி 
ஒரு நொடிகூட உன்னைப்‌ பிரிந்திரேன்‌” என்று பிடிவாத 

செய்கின்றாள்‌. அவன்‌ முறுவிலித்துத்‌ தான்‌ மேற்கொள்ள 
விருக்கும்‌ செயலின்‌ அவசரத்தை அவசியத்தை எடுத்துக்‌ 
கூற முயல்கின்றான்‌. அப்பொழுது காதலி :முறுவலிக்‌ 
காதே. உன்‌ முறுவலின்‌ கருத்தை யான்‌ அறிவேன்‌. 
உன்னை நான்‌ விடவேமாட்டேன்‌' என்று இறுகக்‌ கட்டி 
அணைக்கின்றாள்‌. உடனே விழிப்பு ஏற்பட்டுவிடுகின்றது, 
வெறுங்கையைத்‌ தன்‌ மார்புடன்‌ அணைத்திராப்பதைக்‌ 
காண்கின்றாள்‌. எல்லாம்‌ (பொய்யாய்ப்‌ பழங்கதையாய்ப்‌” 
போனது தெளிவாகின்றது. மீளாத துன்பததிற்குதீ தான்‌ 
அளானதை உணர்கின்றாள்‌--*ஓ” என்று நடுக்காட்டில்‌ 
அலறுகின்றாள்‌. 


இங்கே கவிஞன்‌ தோல்வியுற்ற அரசனின்‌ தேவி 
படுந்துயரங்களை விளக்க அழகிய உத்தியைக்‌ கையாண்‌ 
டுள்ளான்‌. இங்கு நிலைத்து நிற்கும்‌ மனோபாவம்‌ 
துக்கமே. நிகழ்ச்சியை விளக்கும்‌ கவிதைகளைப்‌ படித்து 
அநுபவிக்கும்போது நமது உள்ளம்‌ துக்க உணர்ச்சியால்‌ 
பூரிக்கத்‌ தொடங்குகின்றது; இப்போது “கருண ரசம்‌” 
பிறக்கின்றது. கருண ரசம்‌ உலகின்‌ அடிப்படையான 
உண்மை நிலையில்‌ கிடக்கின்றது. ஆன்மாவும்‌ உலகும்‌ 
பின்னிக்‌ கிடப்பதாக அறிஞர்கள்‌ கூறுவர்‌. ஆன்மாவின்‌ 
கூறு இன்பமாகவும்‌ உலகின்‌ பங்கு துன்பமாகவும்‌ இருப்‌ 
பதாக பெரியோர்கள்‌ உணர்த்துவரீ. துன்பத்தில்‌ 
இன்பத்தைக்‌ காண்பது உலக வாயிலாக ஆன்மாவை 
உணரிவதாகும்‌. ஆகவே, கருண ரசத்தைச்‌ சிறந்ததாக்க 
குறிப்பிடுவர்‌ அறிஞர்கள்‌. வால்மீகி கிரெளஞ்சப்‌ பறவை 
கள்‌ இறந்ததைக்‌ கண்டு மனம்‌ துக்கத்தில்‌ ஆழ்ந்து கிடக்‌ 


190 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


குடக்கும்போது--உள்ளம்‌ பூரித்திருக்கும்போது--கருணம்‌ 
பிறந்ததாகவும்‌ அப்போதுதான்‌ இராமாயணம்‌ உதய 
மாயிற்று என்றும்‌ சொல்வதுண்டு. பவபூதி என்ற கவிஞர்‌ 
உத்தர ராமாயணத்தில்‌ இந்தக்‌ கருண ரஸத்தை நன்கு 
வளரித்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


பாரதியின்‌ இந்தக்‌ கவிதையில்‌ உள்ளம்‌ தேரயும்‌ 
போது அற்புதமும்‌ கருணமும்‌ பிறப்ப்தைக்‌ கண்டு அநுப்‌ 
விக்கலாம்‌. 


'இயல்‌--17 


கண்‌ 6 


னம்மா--என்‌ குலதெய்வம்‌ 


எல்லாச்‌ சமயங்களுமே இறைவனைச்‌ சரண்‌ அடை 
தலைப்‌ பேசுகின்றன. வைணவதத்துவம்‌ பிரபத்தி நெறி 
அல்லது சரணா கதியை முக்தி படையும்‌ ஒரு நெறியாகவே 
பேசுகின்‌ றது. 


நிசுர்‌இல்‌ அமரர்‌ முனிக்கணங்கள்‌ 
விரும்பும்‌ திருவேங்‌ கடத்தானே 
புகல்‌ஒன்று இல்லா அடியேன்‌ உன்‌ 
அடிக்கீழ்‌ அமர்ந்து புகுந்தேனே.. 
என்று நம்மாழ்வாரி திருவேங்கடமுடையானைசி சரண்‌ 
அடைகின்றார்‌. பிறிதோர்‌ இடத்தில்‌ இந்த ஆழ்வார்‌, 
சரணமாகும்‌ தனதாள்‌ அடைந்‌ 
தார்க்கு எல்லாம்‌ 
மரணமானால்‌ வைகுந்தம்‌ 
கொடுக்கும்‌ பிரான்‌? 


என்று சரணம்‌ அடைதலைப்பற்றிப்‌ பேசுகின்றார்‌. 
எம்பெருமானிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்து விட்டாலும்‌ 
ஒருவரது பிராரப்த கருமம்‌ தரும்‌ வரையில்‌ காத்திருக்கத்‌ 


1. திருவாய்‌, 6. 10:10 
2. மேலது 9. 10:5 


192 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


தான்‌ வேண்டும்‌ என்ற தத்துவத்தை விளக்குகின்றது 
இந்தப்‌ பாசுரப்‌ பகுதி, 

திருமழிசை பிரான்‌ எம்பெருமான்‌ திருவடியில்‌ 
அடைக்கலம்‌ புகுகின்றார்‌. புகுந்தவர்‌, 


அடைக்கலம்‌ புகுந்த என்னை 
அஞ்சல்‌ என்ன வேண்டுமே” 


என்று தன்னை நோக்கி அஞ்சற்க” என்று திருவரய்‌ மலர 
வேண்டும்‌ என்று எம்பெருமானை இறைஞ்சுகின்றார்‌. 
திருமங்கையாழ்வாரும்‌, 
தேன்‌ ஏப்‌ பூம்பொழில்கூழ்‌ திருவேங்‌ 
கடமா மலைஎன 
ஆனாய்‌! வந்துஅடைந்தேன்‌ அடியேனை 
ஆட்கொண் டருளே.* 
என்று வேங்கடவாணனை வேண்டுகின்றார்‌. இவரே 
அரங்கத்து அம்மானை, 
ஆழி வண்ணநின்‌ அடியிணை அடைந்தேன்‌ 
அணிபொழில்‌ திருவரங்கத்‌ தம்மானே, 
[அழி - கடல்‌; அணி யொழில்‌ - அழகான 
சோலை.] 
என்று சரண்‌ அடைகின்றார்‌; இந்தத்‌ திருமொழி ஒன்பது 
பாசுரங்களும்‌ இங்ஙனம்‌ பல்லவிபோல்‌ சரணாகதி தத்து 
வத்தையே பேசுகின்றன. திருமங்கையாழ்வார்‌ திருக்‌ 
குடந்தை ஆரா அமுதனை, 
9. திருச்சந்த -92 
4. பெரி, திரு. 1. 9:2 
5. பெரியாழ்‌, திரு. 5. 8:1 


கண்ணம்மா--என்‌ குலதெய்வம்‌ 193 


ஆடு அரவு அமளியில்‌ அறிதுயில்‌ அமர்த்த 
பரம! நின்‌ அடிஇணை பணிவண்‌ 
வரும்‌ இடர்‌ அகல மாற்றோ வினையே? 
என்று சரண்‌ அடைின்றதைக்‌ காண்கின்றோம்‌. நாயன்‌ 
மார்‌ திருப்பாடல்களிலும்‌ இத்‌ தத்துவம்‌ ஆங்காங்கு 
பளிச்சிரகின்றது. மாணிக்கவாசகரின்‌ அடைக்கலப்‌ 
பத்தும்‌” இந்‌ நெறியையே எடுத்தோதுகின்றது. ஒரு 
தடவைக்‌ கொன்பது தடவையாக ஒன்பது திருப்பாடல்‌ 
களும்‌, 
அழுக்கு மனத்தடி யேன்‌உடை 
யாய்‌!உன்‌ அடைக்கலமே 
என்ற பாணியிலேயே அமைந்துள்ளன. கிறித்தவப்‌ பெரு 
மக்களும்‌ கிறித்துவப்‌ பெருமானின்‌ இந்‌ நெறியினை 
நினைந்து அடைக்கலம்‌", “அடைக்கலசாமி” என்று தம்‌ 
குழவிகட்குத்‌ திருநாமம்‌ சூட்டுவதையும்‌ காண்கின்றோம்‌. 
பாரதியார்‌ “சண்ணம்மா--என்‌ குல தெய்வம்‌” என்ற 
 தலைப்பிலுள்ள கண்ணன்‌ பாட்டில்‌” இந்த நெறியினையே 
எடுத்தோதுகின்றார்‌. இங்குக்‌ கண்ணன்‌ பாரதிக்கு மிகவும்‌ 
பிடித்த அருள்‌ சக்தியாக--கண்ணம்மாவாக--மாறி 
அவன்‌ இதய கமலத்தில்‌ அமரிகின் றான்‌. 
நின்னைச்‌ சரணடைந்தேன்‌--கண்ண ம்மா! 
நின்னைச்‌ சரணடைந்தேன்‌ 
என்று பாடல்‌ தொடங்குகின்றது. பொன்னையும்‌ உயர்‌ 
வையும்‌ புகழையும்‌ “கொன்றழிக்கும்‌ கவலைகள்‌” 
தன்னை த்‌--தன்‌ ஆன்மாவைத்‌--தின்னதீதகாதென்று 
6. திரு எழுகூற்றிருக்கை--அடி 45 - 48 
7. திருவாசகம்‌ - அடைக்கலப்பத்து 
8. மேலது. பாடல்‌. 1 
த.பா13 


194 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


கண்ணம்மாவிடம்‌ முறையிடுகின்றரரீ; அன்னை நிலையி 
லுள்ள கண்ணம்மாவைக்‌ கற்பனையில்‌ காண்கின்றார்‌. 


மிடிமையும்‌ அச்சமும்‌ 
மேவிஎன்‌ நெஞ்சினில்‌ 
குடிமை புகுந்தன 
கொன்றவை போக்கென்று 
நின்னைச்‌ சரணடைந்தேன்‌ 
கண்ணம்மா! 
என்று கண்ணம்மாவிடம்‌ வேண்டுகோள்‌ விடுக்கின்றாரீ. 
அரிசனத்தால்‌ ஈன்றதாய்‌ 
அகற்றிடினும்‌ மற்றுஅவள்தன்‌ 
அருள்‌ நினைந்தே அழுங்குழவி.3 
யாக இருந்து கொண்டு முறையிடுகின்றார்‌. . 


நல்லது தீயது 
நாமறியோம்‌ அன்னை! 
நல்லது நாட்டுக/ 
தீமையை ஓட்டுக! 
நின்னைச்‌ சரணடைந்தேன்‌ 
கண்ணம்மா! 


என்று இப்பாடல்‌ முடிவடைகின்றது. இந்த அடிகள்‌ 
பெரியாழ்வாரின்‌, 


நன்மை தீமைகள்‌ ஒன்றும்‌ அறியேன்‌ 
நாரணா என்னும்‌ இத்தனை அல்லால்‌! 


என்ற அடியை நினைவுகூரச்‌ செய்கின்றன. பெரியாழ்‌ 
வாரின்‌ இக்‌ கருத்துதான்‌ பாரதியாரின்‌ பாடற்‌ பேரக்‌ 


9. பெரு. திரு. 5:1 
10. பெரியாழ்‌. திரு. 5. 1:3 


கண்ணம்மா என்‌ குலதெய்வம்‌ 195 


கிற்கு வழியமைதீதுத்‌ தந்ததோ என்று கூடக்‌ கருதத்‌ 
தோன்றுகின்றது. 


'சதந்திரப்‌ பள்ளு?! பாடும்போதுகூட *கைங்கரிய 
௫௪: தலையெடுக்கின்றது. 
பூமியில்‌ எவர்க்கும்‌ இனி 
அடிமை செய்வோம்‌--பரி 
பூரணனுக்‌ கேயடிமை 
செய்து வாழ்வோம்‌. 
என்று கூறுவதில்‌ :பரிபூரணன்‌' என்ற தொடர்‌. “கண்ண 
னையே” குறிக்கின்றது. பிறிதோரி இடத்தில்‌18 
“எல்லா உயிர்களிலும்‌ நானே இருக்கின்றேன்‌”? 
என்றுரைத்தான்‌ கண்ண பெருமான்‌; 
எல்லாரும்‌ அமரநிலையை எய்தும்நன்‌ முறையை, 
இந்தியா உலகிற்‌ களிக்கும்‌-—ஆம்‌ 
இந்தியா உலகிற்‌ களிக்கும்‌-—ஆம்‌ஆம்‌ 
இந்தியா உலதிற்‌ களிக்கும்‌. 
என்று கதையின்‌ பெருமையை எடுத்துக்‌ காட்டிக்‌ 
தோசாரியனின்‌ புகழ்‌ பாடுகின்றார்‌. 
*அறுதுணை'" என்ற பாடலின்‌, 
பாம்புத்‌ தலைமேலே--நடஞ்செயும்‌ 
பாதத்தினைப்‌ புகழ்வோம்‌ 
மாம்பழ வாயினிலே-— குழலிசை 
வண்மை புகழ்ந்திடுவோம்‌ 
என்று கண்ணனைத்‌ தனக்குத்‌ துணை புரியும்‌ தெய்வ 
மாக்‌ கருதுகின்றாரீ. 
11. தேசிய கீதங்கள்‌--31 சுதந்திரப்‌ பள்ளு 
72. ம்‌ _17 பாரத சமுதாயம்‌ 
13. தோ. பா.--1. ஆறு துணை 


190 கண்ணன்‌ பாட்டுத்‌ திறன்‌ 


எம்பெருமானைச்‌ சரணம்‌ அடையும்போது சேதநன்‌ 
இலக்குமியைப்‌—பெரிய பிராட்டியாரைப்‌—புருஷகார 
மாக பற்றவேண்டும்‌ என்பது வைணவதத்துவம்‌. இதனால்‌ 
பெரிய பிராட்டியார்‌ புருஷகார பூதை'* என்று வழங்கப்படு 
கின்றார்‌. சேதநன்‌ பல தீங்குகளைப்‌ புரிந்தவன்‌; ஆகவே, 
அவன்‌ இறைவனால்‌ தண்டிக்கப்பட வேண்டியவன்‌. 
ஆனால்‌ அவன்‌ தன்னைக்‌ காப்பாற்றுமாறு இறைவனை 
நாடி வருகின்றான்‌. பிராட்டியார்‌ அவனைக்‌ காப்பாற்று 
மாறு பரிந்துரைக்கின்றார்‌. இறைவனை நாடாது தன்‌ 
னிச்சைப்படி செயற்படும்‌ சேதநனைச்‌ சாத்திர முறைப்படி, 
தண்டிக்குமாறும்‌, எம்பெருமானை நாடிவந்தவனை 
இரட்சிக்குமாறும்‌ பரிந்துரைக்கின்றார்‌. அப்பொழுது 
தான்‌ சாத்திரமும்‌ எம்பெருமானின்‌ அருட்குணமும்‌ நிலை 
பெறும்‌ என்கின்றார்‌. இங்கனம்‌ பல இனிய சொற்களால்‌ 
எம்பெருமானின்‌ சினத்தை மாற்றி அவனுக்குச்‌ 
சேதநனிடம்‌ அருள்‌ பிறக்குமாறு செய்பவர்‌ பிராட்டியார்‌. 
இவ்வினிய சொற்களாலும்‌ ஈசுவரனது நெஞ்சு இளக 
வில்லையேல்‌ பிராட்டியாரி தம்‌ அழகைக்‌ காட்டி 
அவனைத்‌ தம்‌ வசப்படுத்திச்‌ சேதநனை ஏற்றுக்‌ 
கொள்ளுமாறு. செய்வரி. எனவே, சேதநனுக்குப்‌ 
பரோட்டியாரின்‌  புருஷகாரம்‌ தேவைப்படுகின்றது. 
இதனைப்‌ பிள்ளை உலக அசிரியர்‌, 

சேதநனை அருளாலே திருத்தும்‌ 
ஈசுவரனை அழகாலே திருத்தும்‌! 

என்று விளக்குவர்‌, இதனால்‌ ஈசுவரனும்‌ பிராட்டியாருக்‌ 
காகவே சேதநனின்‌ குற்றங்களைப்‌ பொறுக்கின்றான்‌.. 
இது வைணவதத்துவம்‌. 

14. புருஷகாரபூதை- -தகவுரை கூறுபவள்‌ 

15. ஸ்ரீ வசன பூஷணம்‌--14 (புருடோத்தம நாயுடு 
பதிப்பு) 


கண்ணம்மா--என்‌ குலதெய்வம்‌ 197 


பாரதியார்‌ இந்தத்‌ ததீதுவத்தை அறிந்தவரி என்று 
கருதுவதில்‌ தவறில்லை. இலக்குமிபற்றி வரும்‌ பாடல்கள்‌ 
யாவும்‌ இந்தக்‌ கருத்தின்‌ அடிப்படையில்தான்‌ ஆக்கி 
இருக்கவேண்டும்‌. *திருமகளைசி சரண்புகுதல்‌'1 என்ற 
தலைப்பிலுள்ள பாடலில்‌, 


மாதவன்‌ சக்தியினைச்‌--செய்ய 

மலர்வளர்‌ மணியினை வாழ்த்திடுவோம்‌ 

கனை பொறுக்க வில்லை--அன்னை 

மாமகள்‌ அடியிணைச்‌ சரண்‌ புகுவோம்‌ 
என்ற ப்குதியில்‌ இக்கருத்தினைக்‌ காணலாம்‌. “மாதவன்‌ 
சக்தி என்பது எம்பெருமானின்‌ அருட்குணம்‌. அதனைசி 
சரியாகச்‌ செயற்படச்‌ செய்வது, பிராட்டியாரின்‌ 
புருஷகாரம்‌ என்பது தெளிவாகின்றதல்லவா? 

- கண்ணனைக்‌ குல தெய்வமாகக்‌ கொண்ட பாரதியின்‌ 
எண்ணத்தை . இன்னொரு பாடலிலும்‌ காணலாம்‌. 
(வருவாய்‌ கண்ணா?!” என்ற தலைப்பில்‌ காணப்பெறும்‌ 
இசைப்‌ பாட்லொன்்‌ றில்‌, 

வருவாய்‌ வருவாய்‌ வருவாய்‌--கண்ணா 

வருவாய்‌ வருவாய்‌ வருவாய்‌ 
என்று “பல்லவி” தொடங்குகின்றது, அடுத்து “சரணங்‌ 
களில்‌", 

உருவாய்‌ அறிவில்‌ ஒளிர்வாய்‌-- கண்ணா! 

உயிரின்‌ அமுதாய்ப்‌ பொழிவாய்‌ - கண்ணா! 

கருவாய்‌ என்னுள்‌ வளர்வாய்‌--கண்ணா ! 

கமலத்‌ திருவோ டிணைவாய்‌--கண்ணா (வருவாய்‌) 


இந்தப்‌ பாடற்ப்குதி பூதீதாழ்வாரின்‌, 


16. தோ.பா..--19, காண்க. 
17. மேலது - 46. 


198 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 
கருக்கோட்டி யுள்கிடந்து 
கைதொழுதேன்‌ கண்டேன்‌ 
திருக்கோட்டி எந்தை 
திறம்‌" 
[கருக்கோட்டி - கருவறை] 


என்ற பாசகரப்‌ பகுதியையும்‌, தருமழிசையாழ்வாரின்‌, 


என்றும்‌ மறந்தறியேன்‌ 
என்‌ நெஞ்சத்‌ தேவைத்து 
நின்றும்‌ இருந்தும்‌ 
நெடுமாலை-- என்றும்‌ 
திருஇருந்த மார்பன்‌ 
சிரீகரனுக்கு ஆளாய்‌ 
கருவிருந்த நாள்முதலாக்‌ 
சாப்பு. 15 
[ஆள்‌ - அடிமை] 
என்ற பாசுரப்‌ பகுதியையும்‌ ஒருபுடை யொக்கும்‌. தாம்‌ 
கருவில்‌ கிடந்த நாள்தொட்டு எம்பெருமான்‌ ஒரு 
காரணமும்‌ பற்றாது தம்மை ஆட்கொண்டதாகப்‌ 
பேசுகின்றாரி பூததீதாழ்வார்‌. தாரம்‌ கருவறையில்‌ 
வாழத்‌ தொடங்கிய நாள்முதல்‌ எம்பெருமான்‌ தம்மைக்‌ 
காத்து வருவதாகக்‌ கூறுகின்றார்‌ திருமழிசையாழ்வார்‌. 
தாம்‌ கருவாய்‌ இருந்து கண்ணனும்‌ தம்முடன்‌ அறீதரி . 
யாமியாய்‌ இருந்து வளர்வதைக்‌ குறிப்பிடுன்றாரி 
பாரரதியார்‌. 


வைணவ தத்துவப்படி, எம்பெருமான்‌ உடலிலும்‌ 
உள்ளான்‌, உயிரிலும்‌ உள்ளான்‌. 


18. இரண்‌. திருவந்‌. 87 
19. நான்‌. திருவந்‌. 92 


கண்ணம்மா--என்‌ குலதெய்வம்‌ 199: 


அடியோன்‌ உள்ளான்‌ 
உடல்‌ உள்ளான்‌ 
[அடியேன்‌, இங்கு ஆன்மா] 
என்து நம்மாழ்வாரின்‌ உயிரனயை பாசுரப்பகுதி. 
இத்தகைய எம்பெருமானை, 
உணர்வின்‌ உள்ளே 
இருத்தினேன்‌ 
அதுவும்‌ அவனது 
இன்னருளே .21 
என்கின்றார்‌ ஆழ்வார்‌. “உணரிவின்‌ உள்ளே இரு தீதினேன்‌ 
என்பதற்கு “அவனை என்னுடைய ஞானத்திற்கு விஷய 
மாக்கனேன்‌” என்று பொருள்‌ கொள்வர்‌ உரையாசிரியரீ 
ள்‌. “அதுவும்‌ அவனது இன்னருளே” என்ற தொடர்‌ 
“அவனருளாலே அவன்தாள்‌ வணங்கி”? என்ற 
. மணிவாசகப்‌ பெருமானின்‌ திருவாக்கை நினைவுகூரச்‌ 
செய்கின்றது. அந்தரியாமியாய்‌ உள்ள எம்பெருமான்‌ 
நம்‌ இதயத்தரமரையின்மீது பெரிய பிராட்டியாரோடு 
கட்டைவிரலளவாய்‌ (அங்குஷ்ட ப்ரமாணமாய்‌) எழுந்‌ 
தருளியிருப்பான்‌ என்று ன்னும்‌ உலக ஆசிரியரின்‌ 
“தத்துவத்‌ திரயம்‌” என்ற நூல்‌? குறிப்பிடும்‌. இதனைத்‌ 
தான்‌ பாரதியாரும்‌ மேற்குறிப்பிட்ட இசைப்பாடலில்‌, 
இணைவாய்‌ எனதா வியிலே--கண்ணா 
இதயந்‌ தனிலே யமர்வாய்‌--கண்ணா 
என்று குறிப்பிடுவதாகக்‌ கொள்ளலாம்‌. “இணைவாய்‌ 
என தாவியிலே” என்ற அடி. “அடியேன்‌ உள்ளான்‌” என்ற 
20. திருவாய்‌ 8. 8: 2 
21. மேலது8, 8:8 


22. திருவா. சிவபுரா. அடி. 17 
28. ஈசுவரப்‌ பிரகரணம்‌ - 58. 


200 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


நம்மாழ்வார்‌ கருத்தையும்‌, *இதயந்தனிலே அமரிவாய்‌" 
என்ற அடி தத்துவத்‌ திரயத்தின்‌ கருத்தையும்‌ ஒருபுடை 
ஒத்திருப்பதாகக்‌ கொள்ளின்‌ வாதத்திற்கு இடம்‌ இல்லை. 
இதையே இன்னோர்‌ இசைப்பாடலில்‌ ,24 
பீடத்தி லேறிக்‌ கொண்டாள்‌--மனப்‌ 
பீட்த்தி லேறிக்‌ கொண்டாள்‌ 
என்று பல்லவியாகத்‌ தொடங்குகின்றாரி. கண்ணனைக்‌ 
கண்ணம்மாவாக்கித்‌ தம்‌ இதயத்‌ தாமரையில்‌ ஏற்றி 
மகிழ்னெறாரி கவிஞர்‌. எல்லாக்‌ கடவுளர்களையும்‌ தாம்‌ 
குலதெய்வமாக வணங்கும்‌ பராசக்தி யாக்கிவிடும்‌ 
அற்புதத்‌ திறன்‌ படைதீதவரி நம்‌ கவிஞரி கோமான்‌. 
இதே இசைப்பாடலில்‌, 
கண்ணன்‌ திருமார்பில்‌ 
கலந்த கமலை என்கோ? 
[சமலை - இலக்குமி] 
என்றும்‌ பேசுகின்றார்‌, 
பாரதியார்‌ சில சமயங்களில்‌ ஒருவித சமரசத்தை 
காண்பவராயினும்‌, அவரது குல தெய்வமாக இருப்பது 
“எக்கி” தேவதையே. அவரது பாடல்களை அன்றும்‌. 
படிதீதால்‌ அவரி ஒரு “சக்தி வழிபாட்டாளர்‌” என்பது 
தெளிவாகும்‌, இதனால்‌ அவரி கண்ணனைக்‌ “கண்ணம்மா” 
வாக்கி அந்தக்‌ கண்ணம்மாவைக்‌ குலதெய்வமாக்கனாமீ 
என்று கருதுவதில்‌ உண்மை இல்லாமல்‌ இல்லை, 
ஆதிப்‌ பரம்பொருளின்‌ ஊக்கம்‌_—அதை. 
அன்னை எனப்பணிதல்‌ ஆக்கம்‌ 
சூதில்லை காணுமிந்த நாட்டீர்‌!_ மற்றத்‌ 
தொல்லை மதங்கள்‌ செய்யுந்‌ தூக்கம்‌?8 
24. தோ. பாச84 மனப்பிடம்‌, 
25. மேலது-23, சக்திவிளக்கம்‌ 


கண்ணம்மா-என்‌ குலதெய்வம்‌ 201 


என்ற பாடற்ப்குதியையே இதற்குக்‌ சான்றாகக்‌ கொள்ள 
லாம்‌. 


மூர்த்திகள்‌. மூன்று, பொருள்‌ ஒன்று;-அந்த 
மூலப்பொருள்‌ ஒளியின்‌ குன்று; 
நேரத்‌ திகழும்‌ அந்த ஒளியை-எந்த 
நேரமும்‌ போற்று சக்தி என்று. 
என்று நாட்டுமக்களை ஆற்றுப்படுத்தும்‌ பகுதி இக்‌ 
கருத்தினை மேலும்‌ அரண்செய்கின்றது. சக்திபற்றிய 
பாடல்களனைதீதையும்‌ ஆழ்ந்து நோக்கினால்‌ இக்‌ கருத்து 
மேலும்‌ வலியுறும்‌; உறுதிப்படும்‌. 


26. மேலது - மேலது. 


இயல்‌---1 6 


கண்ணனைப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 


அ அ ப பப பை ஙவபபபப ப பபப(பபபடட்டட்டடபப்பப்யியயய்யயயயய வயயவவையய வையை 


நம்முடைய பாரத நாட்டின்‌ குல தெய்வமாகிவிட்ட 
கண்ணனுக்குப்‌ பாமாலை சூட்டாத கவிஞர்கள்‌ அரியரீ- 
ஆயினும்‌, இந்தத்‌ தெய்வத்தைப்‌ பாரத நாடு நெடு 
நாட்களாக மறந்திருந்தது; எப்படியோ திடீரென்று 
விழித்துக்‌ கொண்டது. இதன்‌ எதிரில்‌ கதையை 
உபதேடித்துப்‌ பார்த்தனுடைய தேரை வெற்றிபெற 
ஓட்டிய கண்ணபிரானின்‌ உருவமே தோன்‌ றியது. 
பார்த்தசாரதி! என்ற திருநாமத்தில்‌ செளலப்பிய குணம்‌ 
நிறைந்து நிற்கின்றதல்லவா? இந்த எளிய தன்மையைக்‌ 
கொண்ட உருவம்‌ பாரதியின்‌ இதயத்திலும்‌ எழுந்து 
இவருடைய கவிதைகட்கெல்லாம்‌ ஓரீ உயிரூட்ட த்தைத்‌-- 
ஒரு வித சேரபையைதீ--தந்துள்ளது. 

இப்‌ பாட்டில்‌ தேரும்‌ தேர்ப்பாகனும்‌ குறியீடுகளாக 
அமைகின்றன. எம்பெருமான்‌ சேதநனை உய்விக்க 
மேற்கொள்ளும்‌ வழிகள்‌ விளங்காப்‌ புதிர்களாகவே 
உள்ளன. அவன்‌ சீவகோடிகள்‌ யாவும்‌ கைப்பாவைகளே. 
பாடலில்‌ குறிப்பிடப்பெற்றுள்ள பாரீத்தன்‌ பிரபத்தி 
நெறிக்குக்‌_சரணாகதித்‌ ததீதுவத்திற்குக்‌ குறியீடாக 


1. தோ. பாஅ15 ஆரிய கரிசனம்‌ 


கன சூ! 35 றிப தனிப்பாடல்கள்‌ 203 


உள்ளான்‌. கீதை தரும்‌ செய்தியும்‌ இதுவேயாகும்‌. மேலும்‌ 
பாரித்தனுடைய தேரில்‌ தலைவனான கண்ணன்‌ முன்பும்‌, 
பாரீதீதன்‌ பின்பும்‌ வீற்றிருப்பது போல, பிரணவத்தில்‌. 
ஓம்‌” என்ற மொரழியில்‌”--பகவாரனைக்‌ கூறும்‌ அகாரம்‌” 
முன்பும்‌ அடியவனான சீவனைக்‌ கூறும்‌ “மகாரம்‌” பின்பும்‌ 
இருப்பதால்‌, பிரணவதிற்கு பாரித்தன்‌ தேரை ஒப்பிடுவது 
முன்னோரீ வழக்காகும்‌. 


கண்ணனைப்ப்ற்‌ றிக்‌ “கண்ணன்‌ பாட்டு” என்ற தலைப்‌ 
பில்‌ காணப்படும்‌ இருபத்து மூன்று பாடல்களைத்‌ தவிர, 
“தோத்திரப்‌ பாடல்கள்‌”, (வேதாந்தப்‌ பாடல்கள்‌” என்ற 
பிரிவுகளில்‌ பல்வேறு தலைப்புகளில்‌ பதிநான்கு பாடல்‌ 
கள்‌ காணப்படுகின்றன. பல இயல்களிலும்‌ சில சாடல்‌ 
களைக்‌ குறிப்பிட்டுள்ளேன்‌; எஞ்சியவற்றை ஈண்டுக்‌ காட்டு 
வேன்‌ . “அரியதரிசனம்‌'* என்ற தலைப்பில்‌ காணப்பெறும்‌ 
ஒரு பாடலில்‌, “பாரீத்தன்‌ செல்வத்‌ தோர்‌ஏறு சாரதியாய்‌' 
நின்ற காட்சி காட்டப்பெறுகின்றது. இந்தப்‌ யாடல்‌, 
கனவாகப்‌ பாரதியிடம்‌ முகிழ்தீதது. கனவில்‌ ஒரு கானகம்‌; 
அடர்‌ கானகம்‌. வான்முகட்டில்‌. மதியொளி தென்படு 
கின்றது. அந்தக்‌ கான்கத்தில்‌ ஒரு குன்றம்‌; அதைச்‌ சுற்றி 
லும்‌ சுனைகளும்‌ பொய்கைகளும்‌ நிறைந்துள்ளன. 
அந்தக்‌ குன்றத்தின்மீது பாரித்தன்‌ வீற்றிருந்த தேர்‌ 
தென்படுகின்றது. பாரித்தசாரதி தேரின்‌ முன்பக்கம்‌ 
காணப்படுகின்‌ றான்‌. அவன்‌ சீரினைக்‌ கண்டு திகைத்து 
நிற்கின்றார்‌ கவிஞரீ. அவனுடைய எழில்‌ கொழிக்கும்‌ திரு 
உருவமும்‌ அருள்‌ பொங்கு விழியும்‌ கையில்‌ இலங்கும்‌ சுதரி 
௪னம்‌ என்னும்‌ திகிரியும்‌ கவிஞரின்‌ கண்ணையும்‌ கருத்தை 


2. “ஓம்‌” என்பது ௮,௨, ம என்ற மூன்றெழுத்துகள்‌ 
கொண்டது. 


8. தோ. பா.15 ஆரிய தரிசனம்‌ 


204 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


யும்‌ கவரீகின்றன. களிப்பை அவரிடம்‌ எழச்செய்கின்‌ றன * 
[நீத எக்களிப்பில்‌ “கிருஷ்ணார்ச்சுன தரிசனம்‌” அற்புத 
மான இசைப்பாடல்‌ வடிவம்‌ கொள்ளுகின்றது. 
கண்ணனைக்‌ கண்டேன்‌ எங்கள்‌ 
கண்ணனைக்‌ கண்டேன்‌— மணி 
வண்ணனை ஞான மலையினைக்‌ கண்டேன்‌ 
கனவென்ன கனவே 
என்கின்றார்‌, போர்க்களதீதைக்‌ காண்கின்றாரி. தேரி 
களும்‌ யானைகளும்‌, பரிகளும்‌ வீரர்களும்‌ அணி வகுத்து 
நிற்பதைக்‌ காண்கின்றார்‌. கண்ணன்‌ நேரில்‌ ஓரி இளைஞன்‌ 
காரணப்படுகின்றான்‌. 


கண்ணனற்‌ நறேரில்‌—.நீலக்‌ 
கண்ணனற்‌ ழேரில்‌— மிக 
எண்ணயர்ந்‌ தானோர்‌ இளைஞனைக்‌ கண்டேன்‌ 
கனவென்ன கனவே. 
என்று பாடுகின்றார்‌. அந்த இளைஞனின்‌ தேரற்றதீதை, 
வீரிய வடிவம்‌! என்ன 
வீரிய வடிவம்‌!--இந்த 
ஆரியன்‌ நெஞ்சம்‌ அயர்ந்ததென்விந்தை! 
விசயன்கொல்‌ இவனே! 
என்று காட்டுகின்றார்‌. பார்த்தன்‌ சோகமுற்ற நிலையில்‌ 
கேசுகின்றான்‌ : 


'வெற்றியை வேண்டேன்‌ ;—ஐய, 
வெற்றியை வேண்டேன்‌ ;—உயிர்‌ 

அற்றிடு மேனும்‌ அவர்தமைத்‌ தீண்டேன்‌ 
பெற்றதென்‌ பேறே.” 

சுற்றங்‌ கொல்வேனோ?2-—என்‌ றன்‌ 
சுற்றங்‌ கொல்வேனோ2_—களை 
அற்றபின்‌ செய்யும்‌ அரசுமோ ரரசோ? 
பெற்றதென்‌ பேறே”? 


கண்ணனை ப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 205 


இங்ஙனம்‌ மரயையின்‌ வசப்பட்ட வெஞ்சிலை வீரன்‌ 
பேசுவதைக்கேட்ட பார்த்தசாரதி செம்மலர்‌ வதன தீதில்‌ 


சிறுநகை பூத்தான்‌.” பார்த்தனைச்‌ செயற்படுத்துகன்‌ 
றான்‌ : 


வில்லினை எடடா---கையில்‌ 

வில்லினை எடடா---அந்தப்‌ 

புல்லியர்‌ கூட்டத்தைப்‌ பூழ்திசெய்‌ திட்டா 
வில்லினை எடடா. 


என்று அணையிடுகின்றான்‌. 


வாடி நில்லாதே; மனம்‌ 

வாடி நில்லாதே;-—வெறும்‌ 

பேடியர்‌ ஞானப்‌ பிதற்றல்சொல்‌ லாதே 
வில்லினை எடடா. 


என்று உற்சரகம்‌ ஊட்டுகின்‌ றான்‌. “பார்த்தா, இப்போது 
உன்னிடம்‌ தோன்றியுள்ளது விபரீத ஞானம்‌. அதன்‌ 
காரணமாகவே, நித்தியமான ஆன்மாவுக்கு யாதெரரு 
தொடர்பும்‌ படாமல்‌ அநிதீதியமாயெ உடலைப்பற்றிய 
தாய்‌ மூதலியோரிடத்துச்‌ சுற்றத்தவர்‌ என்ற பொய்‌. 
அன்பு உன்னிடம்‌ நிலைபெற்று நிற்கின்றது. கடைப்பூதங்‌ 
களான நிலம்‌, நீரி, காற்று, வானம்‌ என்பனவற்றினுள்ளே 
மனிதன்‌ புகுந்து அவற்றைக்‌ கொண்டு பல்வேறு தொழில்‌ 
களை நட த்துவதைப்‌ போலவே, இறைவனும்‌ உயிருள்ள 
பொருள்களினிடத்தும்‌, அந்தர யாமியாகத்‌ தங்கியிருந்து 
தொழில்‌. நடதீதுகின்றான்‌ என்பதைத்‌ தெளிவாயாக. 


என்னை நீ புகலக்‌ கேண்மோ 
“எங்குமாய்‌ யாவும்‌ ஆகி 
மன்னிய பொருளும்‌ யானே; 
மறைக்கெலாம்‌ முடிவும்‌ யானே” (வில்லிபாரதம்‌) 


206 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


என்ற உண்மையையும்‌ உணர்வாயாக,” என்று கூறுகின்‌ 
றான்‌. மேலும்‌, விளச்கம்‌ அடைவதற்குத்‌ தன்‌ நிலையை 
“விசுவரூபமாக””க்‌ காட்டுகின்றான்‌. சீவான்மாவுக்கும்‌ 
ப்ரமான்மாவுக்கும்‌ உள்ள தொடர்பை விளக்குகின்றான்‌ 
“துர்மங்களையெல்லாம்‌ அறவே ஒதுக்கித்‌ தள்ளிவிட்டு 
என்னைச்‌ சரணடைக; பாவங்கள்‌ அனைத்தினின்றும்‌ 
உன்னை நான்‌ விடுவிப்பேன்‌. வருற்தாதே”” என்பது 
8தோயதேசம்‌. ப்‌்ரரதியாரி இதனை, 

செய்தலுன்‌ கடனே--அறம்‌ 

செய்தலுன்‌ கடனே---அதில்‌ 

எய்துறும்‌ விளைவினில்‌ எண்ணம்வைக்‌ காதே. 
என்று பேசுகின்றார்‌, அந்நிய ஆட்சியில்‌ அடிமைப்பட்டுக்‌ 
டைக்கும்‌ இந்திய மக்களைக்‌ கிளர்ந்தெழுந்து சுதந்திரப்‌ 
போரில்‌ குதிக்குமாறு கவிஞரின்‌ அறைகூவலே இது 
என்று இதனைக்‌ கருதலரம்‌. அன்றாடம்‌ வாழ்வே சதம்‌ 
என்று கருதி மயங்கி நிற்கும்‌ மக்களுக்குப்‌ புதிய வாழ்வில்‌ 
புகுவதற்கு மக்கள்‌ யாவரும்‌ சுதந்திரப்‌ போரில்‌ பங்குபெற 
வேண்டும்‌ என்பதே பாரதியின்‌ கீதோபதேசம்‌. 

கண்ணனை வேண்டுதல்‌'3 என்ற ஒரு பாடலிலும்‌ 

நாட்டு நலனைக்‌ கருதீதில்‌ கொண்டுதான்‌ தோசாரியனை 
வழிபடுகின் றார்‌ கவிஞர்‌. 

எங்க ளாரிய பூமியெ னும்பயிர்‌ 

மங்க ளம்பெற நித்தலும்‌ வாழ்விக்கும்‌ 

துங்க முற்ற துணைமுகி லே! மலர்ச்‌ 

செங்க ணாய்நின்‌ பதமலர்‌ சிந்திப்பாம்‌. 
இதனைதீ தொடர்ந்து வரும்‌ பாடல்களில்‌ நாட்டு 
நலனையே திரும்பத்‌ திரும்ப வேண்டுவதைக்‌ காணலாம்‌. 


4. பகவத்‌ சதை 18 : 66. 
5. தோ. பாக்‌ 


கண்ணனைப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 807 


வீரர்‌ தெய்வதம்‌ கர்ம விளக்குநறி 

பார தர்செய்‌ தவத்தின்‌ பயனெனும்‌ 
தார விர்த்த தடம்புயப்‌ பார்த்தனோர்‌ 
கார ணம்மெனக்‌ கொண்டு கடவுள்நீ 


நின்னை நம்பி நிலத்திடை யென்றுமே 
மன்னு பாரத மாண்குலம்‌ யாவிற்கும்‌ 
உன்னுங்‌ காலை உயர்‌ துணை யாகவே 
சொன்ன சொல்லை உயிரிடைச்‌ சூடுவாம்‌ 
ஐய கேளினி யோர்சொல்‌ அடியர்யாம்‌ 
உய்ய நின்மொழி பற்றி யொழுகியே 
மைய ரும்புகழ்‌ வாழ்க்கை பெறற்கெனச்‌ 
செய்யும்‌ செய்கையின்‌ நின்னருள்‌ சேர்ப்பையால்‌ 
[நின்மொழி - கதை] 
என்ற பாடல்களில்‌ இதனைக்‌ கண்டு மகிழலாம்‌. 
கண்ணனுக்குக்‌ “கோவிந்தன்‌” என்ற ஒரு திருநாமமும்‌ 
உண்டல்லவா? கோவர்த்தனம்‌ என்ற மலையைத்‌ தாக்கிக்‌ 
கல்மாரியைத்‌ தடுத்துக்‌ கோக்களை காத்தயோது 
இந்திரன்‌ சூட்டிய பெயர்‌ இது. எனவே, கோவிந்தன்‌ பாட்டு” 
என்ற பாடலும்‌ கண்ணனைப்பற்‌ றியதாகவே கொள்ளல்‌ 
ஏற்புடைத்து. இப்பாடலில்‌ கோவிந்தனைச்‌ “சராசரத்து 
நாதா” என்றுவிளிக்கின்றார்‌. “சர்வம்‌ விஷ்ணுமயம்‌ ஜகத்‌” 
என்று மக்களிடையே வழங்கும்‌ சொற்றொடர்தான்‌ 
இங்ஙனம்‌ விஸிக்கத்‌ தூண்டுகின்றது என்று கருதலாம்‌. 
கோவிந்தனிடம்‌ வேண்டுவனவற்றைப்‌ பாடலில்‌ கரண்‌ 
போம்‌. 
எளியனேன்‌ “யான்‌” எனலை எப்போது 
போக்கிடுவாய்‌? இறைவ னே இவ்‌ 
வளியிலே பறவையிலே மரத்தினிலே 
முகிலினிலேவரம்பில்‌ வான 


6. மேலது 


208 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


வெளியிலே, கடலிடையே மண்ணகத்தே 
வீதியிலே வீட்டி லெல்லாம்‌ 

களியிலே, கோவிந்தா! நினைக்கண்டு 
நின்னொடுநான்‌ கலப்ப தென்றோ? 


என்கண்ணை மறந்துனிரு கண்களையே 
என்னகத்தில்‌ இசைத்துக்‌ கொண்டு 
நின்கண்ணாற்‌ புவியெல்லாம்‌ நீயெனவே 
நான்கண்டு நிறைவு கொண்டு 
வன்கண்மை மறதியுடன்‌ சோம்பர்முதல்‌ 
பாவமெலாம்‌ மடிந்து, நெஞ்சிற்‌ 
புன்கண்போய்‌ வாழந்திடவே, கோவிந்தா! 
எனக்குமுதம்‌ புகட்டு வாயே. 


இங்கும்‌ கண்ணனை “விசுவரூப தரிசனமாகவே, கண்டு 
களிப்பதைக்‌ காணலாம்‌. 


பாரதியின்‌ “பாஞ்சாலி சபதத்திலும்‌” க தராட்டிரன்‌ 
வாய்மொழியாகக்‌ ட்‌ றிக்‌ கவிஞரீ பேசுகின்‌ 


றார்‌. 


“அதில்‌ பரம்பொருள்‌ நாரணன்‌; ட தெளி 
வாகிய பாற்கடல்‌ மீதிலே நல்ல 
சோதில்‌ பணாமுடி யாயிரம்‌- கொண்ட 
தொல்லறி வென்னுமோர்‌” பாம்பின்மேல்‌ 


போதத்‌ துயில்கொளும்‌ நாயகன்‌ கலை எ 


போந்து புவிமிசைத்‌ தோன்றினான்‌ 
சதக்‌ குவளை விழியினான்‌””--என்று 
செப்புவர்‌ உண்மை கெளிந்தவர்‌" 


உண்மை தெளிந்தவரில்‌ நம்‌ கவிஞரி என்பதற்கு என்ன 
தடை? அடுத்து, | 


7. பாஞ்சாலி சபதம்‌-—81. 


கண்ணனைப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 209 


“இரு 
பேயினை வேதம்‌ உணர்த்தல்போல்‌,--கண்ணன்‌ 
பெற்றி உனக்கெவர்‌ பேசுவார்‌?” 


என்று கூறுவதும்‌ நம்மைச்‌ சிந்திக்க வைக்கின்றது. 
ஞானியர்‌ உணர்ந்த உண்மையை ஒரு பேயினுக்கு எங்ஙனம்‌ 
உணர்த்தல்‌ முடியும்‌? 


நந்தலாலா : கரிய நிறத்தையேனும்‌ நீல நிறத்தை 
யேனும்‌ காணும்போதெல்லாம்‌ ஆழ்வார்கள்‌ எம்‌ 
பெருமான்‌ கண்ணனைக்‌ கண்டதாகவே மயங்குவரி. 
அவ்வளவு அன்பு ஆழ்வார்கட்கு அத்திருமேனியில்‌ 
நம்மாழ்வார்‌ பேசுகின்றார்‌ : 


பூவையும்‌ காயாவும்‌ நீலமும்‌ பூக்கின்ற 

காவி மலரென்றும்‌ காண்டோறும்‌-—பாவியேன்‌ 
மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கும்‌ அவ்வவை 
எல்லாம்‌ பிரான்‌ உருவே என்று. 


[பூவை - ஒருவகைப்‌ பூ; காயா - ஒருவகைப்‌ 
பூ; நீலம்‌ - செங்கழு நீர்ப்‌ பூ; மெல்‌ அவி - மிருது 
வான உயிர்‌. | 


“வைப்‌ பூ, காயாம்‌ பூ, நீலோற்பலம்‌, கருநீர்ப்‌ பூ என்னு 
மிவற்றை நான்‌ காண்கின்ற பொழுதெல்லாம்‌ எம்‌ 
பெருமான்‌ உருவைக்‌ கண்டதாகவே நினைதீது ஆவியும்‌ 
உட லும்‌ பூரிக்கப்‌ பெறுகின்றேன்‌”” என்கின்றாமி அழ்வாரி. 
இன்னொரு பாசுரத்தில்‌” மேகம்‌, மலை, கடல்‌, செறிந்த 
இருள்‌, பூவைப்‌ பூ, மற்றும்‌ கருநெய்தல்‌, குயில்‌, மயில்‌, 
கருவிளை, களங்கனி இவற்றைக்‌ காணும்போதெல்லாம்‌ 


8. பெரி. இருவந்‌. 73 
9. மேலது - 49. 
கவர அழத 


210 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


சண்ணபிரானை நேரில்‌ காண்ப்து போன்ற அநுப்வம்‌ 
ஏற்படுவதாகக்‌ கூறுகின்றார்‌ ஆழ்வார்‌. அண்டாாளும்‌, 
பைம்பொழில்வாழ்‌ குயில்காள்‌! 
மயில்காள்‌! ஒண்‌ கருவிளைகாள்‌! 
வம்பக்‌ களங்கனிகாள்‌! 
வண்ணப்பூவை நறுமலர்காள்‌! 
ஐம்பெரும்‌ பாதகர்காள்‌ ! 
அணிமாலிருஞ்‌ சோலைநின்ற 
எம்பெருமா னுடையநிறம்‌. 
உங்களுக்கு என்செய்வதே.10 


ப [என்‌ செய்வது - ஏதுக்கு] 

குயில்‌, மயில்‌, கருவிளை, களங்கனி, காயாம்பூ என்னும்‌ 
இவை ஐந்தையும்‌ ஐம்பெரும்‌ பாதகரிகள்‌ என்று பழிக்‌ 
இன்றாள்‌. அவை. எம்பெருமானுடைய நிறத்தைக்‌ 
கொண்டு தன்னைத்‌ தீங்கு செய்வதாகக்‌ கருதுகன் றாள்‌; 
தனக்குத்‌ தீங்கு விளைவிப்பதற்காக அவை. எம்பெரு 
மானின்‌ நிறத்தை ஏறிட்டுக்‌ கொண்டன என்பது அவள்‌ 
நினைப்பு. இவற்றை யெல்லாம்‌ நினைந்து “நந்தலாலா” 
என்ற பாடலில்‌ பாரதியார்‌, 


காக்கைச்‌ சிறகினிலே 
நந்தலாலா நின்‌ றன்‌ 

கரிய நிறம்‌ தோன்றுதையே 
நந்தலாலா; 

பார்க்கு மரங்களெல்லாம்‌ 
நந்தலாலா நின்றன்‌. 

பச்சைநிறம்‌ தோன்றுதையே 
நந்தலாலா? 


10. நச்‌, இரு, 9:4 
11௦ வேதாந்தப்‌ பாடல்கள்‌ 11: நந்தலாலா. 


கண்ணனைப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 211 


என்று கூறுவதாகக்‌ கருதலாம்‌. நந்தகுமரனைக்‌ கவிஞர்‌ 
“நநீதலாலா” என்று விளிக்கின்றா?ர, கவிஞர்‌ இந்திப்‌ பகுதி 
யான காசியில்‌ வாழ்ந்ததால்‌ இத்தி மொழியின்‌ தாக்கம்‌ 
கண்ணனுக்கு இத்‌ திருநாமமிடச்‌ செய்துவிட்ட துசோலும்‌! 
அடுத்து, தான்‌ கேட்கும்‌ ஒலிகள்‌ யாவும்‌ கண்ணனின்‌ 
புல்லாங்குழலின்‌ இனிய ஒசையை நினைவூட்டுவதாகச்‌ 
செப்புகின்றார்‌. 

பாரராங்கு௪ நாயகியின்‌! நிலையைக்‌ கூறும்‌ திருத்‌ 
தாயார்‌, 


அறியும்‌ செந்தியைத்‌ தழுவி 
அச்சுதன்‌ என்னும்‌; 13 
[அறியும்‌ - கடும்‌ என்று அறியப்பட்ட] 
என்று பேசுகன்றாள்‌. தன்‌ மகள்‌ செவ்விய இயைக்‌ 
காணும்போது அதனை அச்சுதனாகவே கருதி அதனைத்‌ 
தழுவுவதாகக்‌ கூறுகின்றாள்‌. இங்ஙனம்‌ இதீ திருவாய்‌ 
மொழியில்‌ தன்‌ மகள்‌ உறவு கொள்ளும்‌ பல பொருள்‌ 
களைப்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டுகின்றாள்‌. பாரதியாரும்‌ 
இவ்வநுபவத்தைப்‌ பெற்று, 
இக்குள்‌ விரலை வைத்தால்‌ 
நந்தலாலா--நின்னைத்‌ 
தீண்டும்‌ இன்பம்‌ தோன்றுதடா 
நந்தலாலா 
என்று பேசுகின்றார்‌. பெரியாழ்வாரி பாசுரங்கள்‌ மட்டுமே 
யன்‌ றி நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தப்‌ பாசுரங்கள்‌ யாவும்‌ 
பாரதியின்‌ பரடல்களில்‌ நிழலிடுவதைக்‌ காணமுடிகின்றது. 


12. நம்மாழ்வாருக்குப்‌ “பராங்குசர்‌” என்ற திருநாம 
முண்டு. நாயகி நிலையை ஏறிட்டுககொண்டு பேசும்போது 
பராங்குச நாயகி ஆகின்றார்‌. 

79. இருவாய்‌. 4.4: 3 


212 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


ண்‌ து எம்பெருமானின்‌ திருவடி பெரு 
மையை முமுட்சுப்படி இவ்வாறு பேசும்‌ : 

பிராட்டியும்‌ அவனும்‌ விடினும்‌ 

திருவடிகள்‌ விடாது, திண்கழலா 

யிருக்கும்‌*34 


தன்னைப்‌ பற்றினாரை, புருஷகாரப்‌ பொருளான! 
பிராட்டியாரும்‌ உபாயப்‌ பொருளான எம்பெருமானும்‌ 
கைவிடினும்‌ பகவானுடைய திருவடிகள்‌ என்றும்‌ விடா; 
அவை மிக்க உறுதியுடையனவாகும்‌. எம்பெருமானின்‌. 
திருவடிகள்‌ அவனை விடவும்‌ புருஷகார பூதையான 
பிராட்டியாரைவிடவும்‌ சிறந்தனவாகும்‌. இதன்‌ வீளக்கம்‌ 
ஈண்டுத்‌ தேவைப்படுகின்றது, 

பிராட்டியார்‌ சேதநனுடைய துன்ப நிலையைக்‌ 
கண்டு மனமிரங்கி அவனை ஏற்றுக்கொள்ளுமாறு புருஷ 
காரம்‌ செய்கின்றார்‌. இத்தகைய பண்புடைய அவர 
இவனுடைய குற்றங்களை எடுத்துரைக்க மாட்டார்‌ 
என்பது உண்மை ஆயினும்‌, ஈசுவரன்‌ மனத்தில்‌ இவனை 
ஏற்றுக்கொள்ளும்‌ எண்ணத்தை ஊன்றுவிப்பத ற்காக ஒரு 
கால்‌ சல குற்றங்களை உரைக்கக்கூடும்‌; இங்ஙனம்‌ குற்றம்‌ 
உரைக்கும்‌ முறையில்‌ பிராட்டியார்‌ இவனைக்‌ கைவிட்ட 
வராகின்றார்‌. இந்தச்‌ சேதநனிடம்‌ ஊன்றிய அன்பு 
கொண்ட பகவான்‌, தனக்குள்ள வாத்சல்யம்‌ முதலிய 
குணங்கள ரல்‌, 

என்‌ அடியார்‌ அது செய்தார்‌ 
செய்தாரேல்‌ நன்று செய்தாரம்‌,16 


14. முமுட்சுப்படி-146. 
15. புருஷகாரம்‌ - தகவுரை; புருஷகார பூதை- 
தகவுரை கூறுபவள்‌ 
16 ச பெரியா. திரு. கீ த 9 ட்‌ a (உரை கண்டு தெளிக) ட 


கண்ணனைப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 213 


என அவனை ஏற்றுக்கொள்ள முன்‌ வந்து நீ நிற்பின்‌ 
தகைய எம்பெருமானும்‌ சில சமயம்‌ ர 
இம்‌ முறையில்‌ சேதநனுக்கு நன்மை ன ட இ) 
விருவரும்‌ கைவிடினும்‌, தம்‌ அழகினால்‌ சேதநனை 
அப்புறம்‌ செல்லாதவாறு அகப்படுத்திக்‌ கொள்ளும்‌ அவன்‌ 
திருவடிகளேர, சேதநனை விடாது பற்றிக்கொள்ளும்‌ 
திண்மை வாய்ந்தனவாக இருக்கும்‌. இதனை மனதீதிற்‌ 
கொண்டே நம்மாழ்வார்‌, 

வண்புகழ்‌ நாரணன்‌ 

திண்கழல்‌ சேரே.!7 
என்று திருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. சேஷ பூதனுடைய 
சொரூபத்தை நோக்கினும்‌ அவன்‌ இறங்கும்‌ துறை ப்கீவா 
னுடைய திருவடிளே யாகும்‌. 


பெரியாரிகள்‌ திருநாட்டுக்கெழுந்தருளும்‌ இறுதிக்‌ 
காலத்தில்‌ தமக்கு மிகவும்‌ வேண்டிய உள்ளன்பரிகட்கு 
அருமையான சில உ௱தேசங்களைச்‌ சொல்லிப்போவ 
துண்டு. இதனைச்‌ சரம சந்தேசம்‌” என்று வழங்குவர்‌. 
எம்பெருமான்‌ நம்மாழ்வாரைத்‌ திரு நாட்டிற்குக்‌ கொண்டு 
யோக விரைகின்றான்‌; ஆழ்வாரும்‌ தமக்கு இனி அடைய 
வேண்டிய பொருள்‌ தப்பாது என்று துணிவு கொள்ளு 
கின்றார்‌. இவர்‌ சம்சாரிகளாகின்ற நம்‌ போலியர்‌ பக்கல்‌ 
பரம கருணை வடிவெடுத்தவராகையாலே, சரம உபதேசம்‌ 
செய்யத்‌ தொடங்குகின்றாரி. 


கண்ணன்‌ கழலிணை 
நண்ணும்‌ மன முடையீர்‌ 
எண்ணும்‌ திருநாமம்‌ 
திண்ணம்‌ நாரணமே9 


17. திருவாய்‌. 1. 2: 10 
18. முமுட்சுப்படி--147, 19. திருவாய்‌ 10, 5: 1. 


214 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 
| நண்ணும்‌ - அடைய வேண்டும்‌] 


என்று தம்‌ உரதேசதீதைத்‌ தொடங்குகுன்றாரி. “எம்‌ 
பெருமான்‌ கழலிணை” என்று சொல்லவேண்‌ டிய இட தீதில்‌ 
“கண்ணன்‌ கழவிணை” என்று சொல்லப்பட்டிருப்மது 
சிந்திக்கத்தக்கது, அடியாரிக்காகத்‌ தூது சென்றும்‌, 
தேரோட்டியும்‌ ஆன்மகோடிகட்காகதீ தன்‌ செளலப்பியம்‌ 
(எளிய்னாயிருக்கும்‌ இருப்பு) என்னும்‌ திருக்குணத்தைகி 
காட்டியும்‌ பெருமை பெற்றவன்‌ சண்ணன்‌.. அகவே, 
அவன்‌ திருவடிகள்‌ குறிப்பிடப்பெறலாயிற்று. ‘நண்ணும்‌ 
மனமுடையீர்‌!” என்ற விளியினால்‌, எம்பெருமான்‌ திருவடி 
களை அடையவேண்டும்‌ என்ற ௫௫9க்கு? மேற்பட்ட 
வேறோர்‌ அதிகாரமில்லை என்பதும்‌, அந்த ருசியுடையா 
ரெல்லாரும்‌ அதிகாரிகளே என்பதும்‌ தெளிவாகின்றன. 


பாரதியார்‌ இக்கருதீதுகளையெல்லரம்‌ நன்கு அறிந்து 
தெளிந்தவர்‌. "வைணவ தத்துவம்‌ இவரி அறியாததன்று; 
லாரதியாரி பிறந்து வளரிந்த எட்டயபுரமும்‌, கல்விகற்ற 
- நெல்லையம்‌ பதியும்‌ ஆழ்வார்‌ திருவவதரிதீத குருகூருக்கு 
எட்டாத ஊர்களன்று. இறைவா! இறைவா!”20 என்ற 
இசைப்பாடலொன்றே இவர்‌ வைணவ ததீதுவத்தை 
நன்கு அறிந்தவர்‌ என்பதற்கு அரணாக அமைகின்றது. 
எத்தனைகோடி இன்பம்‌ 
வைத்தாய்‌--எங்கள்‌ 
இறைவா! இறைவா! இறைவா! 


என்பது இசைப்பாடலின்‌ பல்லவி. இங்குக்‌ கடவுளைப்‌ 
பொதுவாக “இறைவா!” என்றுதான்‌ விளிக்கின்‌ றார்‌ 
கசேந்திரன்‌ “ஆதிமூலமே!” என்று பொதுவாய்‌ விஸீத்தது 
போல. ப 


20. தோ. பா.--86 இறைவனை வேண்டுதல்‌, 


கண்ணனைப்பற்றிய தனிப்பாடல்கள்‌ 215 


சித்தினை அசித்துடன்‌ 
இணைத்தாய்‌-— அங்கு 
சேரும்‌ ஐம்பூதத்து 
வியன்‌ உலகு அமைத்தாய்‌ 
அத்தனை உலகமும்‌ 
வண்ணக்‌ களஞ்சியம்‌ 
ஆகப்‌ பலப்பலநல்‌ 
அழகுகள்‌ அமைத்தாய்‌ 


இதில்‌ சிதீது, அசித்து, ஈசுவரன்‌ என்ற மூன்று விடட்டாத்‌ 
வைத தத்துவங்கள்‌ இயைந்து நிற்கும்‌ அதிசயம்‌ நம்‌ 
கருத்தினைக்‌ கவரிகின்றது. சித்து என்பது, அறிவுள்ள 
அன்மா. அசித்து என்பது, உயிரற்ற சடப்பொருள்‌; 
உடலும்‌ இதனுடன்‌ சேரும்‌. சத்தாகிய உயிரை அசரித்தாய 
உடம்புடன்‌ இணையசிசெய்து அந்த உயிரை இயக்கும்‌ 
இறைவனின்‌ செயலையும்‌, அந்த உயிர்கள்‌ அசித்தினைக்‌ 
கொண்டு கைபுனைந்தியற்றி எதீதனையோ கோலங்கள்‌ 
புனைந்து தமக்கு வேண்டிய விதவிதமான வசதிகளை 
யெல்லாம்‌ அமைத்து இந்த உலகினைக்‌ £*கண்டுகேட்டு 
உண்டு உயிர்த்து உற்றறியும்‌ ஐம்புலனுக்கும்‌” ஏற்ற 
வண்ணக்‌ களஞ்சியமாக அக்கிக்கொள்ளும்‌ அற்புத தீதிறத்‌ 
தினையும்‌ வியந்து போற்றுகின்றோம்‌. எம்பெருமான்‌ 
தலைமைப்‌ பொறியாளராக நின்று எத்தனையோ பொறி 
யாளர்களையும்‌ எண்ணற்ற தொழிலாளர்களையும்‌ 
கொண்டு எத்தனையோ நீர்தீதேக்க அணைகளைக்‌ கட்டி 
யுள்ளதையும்‌, அங்ஙனம்‌ சேமித்த நீரைக்கொண்டு 
எண்ணற்ற உழவர்களால்‌ பல்லாயிரக்கணக்கான ஏக்கரி 
நிலங்களை வளமாக்கிய செயல்களையும்‌ நாம்‌ எண்ணி 
எண்ணி இறும்பூதெய்துகின்றோம்‌. 


அடுத்து வரும்‌, 


816 கண்ணன்‌ பாட்டுத்‌ திறன்‌ 


முக்தியென்று ஒருநிலை 
சமைத்தாய்‌- அங்கு 
_ மூழுதினையும்‌ உணரும்‌ 
உணர்வு அமைத்தாய்‌ 
பக்தியென்று ஒருநிலை 
வகுத்தாய்‌---எங்கள்‌ 
பரமா! பரமா! 
பரமா! | 


என்ற சரணத்தில்‌ பரமப்த நாதனைக்‌ குறிப்பிடுவதுடன்‌ 
முக்தி என்ற வீடுபேற்றையும்‌, அதனையடையும்‌ வழி 
யாயெ பக்தியையும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


இவற்றையெல்லாம்‌ அறிந்து தெளிந்த பாரதியா, 
கண்ணன்‌ திருவடி 
எண்ணுக மனமே 
திண்ணம்‌ அழியா 
வண்ணம்‌ தருமே. 


என்ற கண்ணனின்‌ திருவடிச்‌ சிறப்பைப்‌ பாடதீதொடங்கு 
தின்றாரி. இத்‌ தலைப்பிலுள்ள எட்டுப்‌ மாடல்களும்‌ மேற்‌ 
குறிப்பிட்ட திருவாய்மொழிப்‌ பாசுரங்கள்போல்‌ அமைந்‌ 
திருத்தலை ஒப்புநோக்கிக்‌ கண்டு மகிழலாம்‌. முதல்‌ 
திருவாய்மொழிப்‌ பாசுரமும்‌ பாரதியாரின்‌ பாடலும்‌ 
அடியொற்றி அமைந்துள்ளன. ஏனையவை அமையா 
விடினும்‌ அவற்றில்‌ கருத்தொற்றுமை நிழலிடுவதைக்‌ 
காணலரம்‌. 


.... 83. வேதாந்தப்பாடல்கள்‌---22 மனமே. லெ பதிப்பு 
களில்‌ இப்பாடல்‌ “கண்ணன்‌ திருவடி” என்ற தலைப்பில்‌ 
“தோத்திரப்பாடல்கள்‌” என்ற தலைப்பின்‌ &ழ்க்‌ காணப்படு 


கிறது. 


சண்ணனைப்பற்றிய தனிப்பா 


மாதவன்‌ என்றுஎன்று 
ஒத வல்லீரேல்‌ 
தீதுஒன்றும்‌ அடையா 
ஏதம்‌ சாராவே (7) 
என்ப்து திருவாய்மொழிப்‌ பாசுரம்‌. 
புகழ்வீர்‌ கண்ணன்‌ 
தகைசேர்‌ அமரர்‌ 
கொகையோ(டு) அசுரர்‌ 
பகைதீர்ப்‌ பதையே (5) 
என்பது பாரதியாரின்‌ பாடல்‌, இவை இரண்டிலும்‌ ஓரளவு 
கருத்தொற்றுமை காணப்படுகின்றது. 


நாரணன்‌ எம்மான்‌ 

பாரணங்கு ஆளன்‌ 

வாரணம்‌ தொலைத்த 

காரணம்‌ தானே (2) 
என்ப்து திருவாய்மொழிப்‌ பாகரம்‌. 

நலமே நாடில்‌ 

புலவீர்‌ பாடீர்‌ 

நிலமா மகளின்‌ 

தலைவன்‌ புகழே (4) 


என்பது பாரதியார்‌ பாடல்‌. ஆழ்வார்‌ பாகரத்திலுள்ள 
“பாரணங்கு அளன்‌” என்ற தெரடர்‌ பாரதியாரின்‌ 
பாடலில்‌ "நிலமா மகளின்‌ தலைவன்‌” என்று மாறிக்கிடக்‌ 
தின்றது; அனால்‌ இரண்டிலும்‌ கருத்தொற்றுமை இல்லை. 


ஆழ்வார்‌ மறந்தும்‌ புறந்தொழா மாந்தர்‌; பாரதி 
யாரோ சமரச நிலையினர்‌; எல்லாக்‌ கடவுளரீகளையும்‌ 
ராரடுபவர்‌; வழிபடுபவர்‌. அகவே, ஆழ்வார்‌ பாசுரங்களில்‌ 
திருமால்‌, நாரணன்‌, அரவு அணையான்‌,  காயாமலரீ 


218 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


வண்ணன்‌, மாதவன்‌, முகில்‌ வண்ணன்‌, நெடியான்‌ 
என்றெல்லாம்‌ சுட்டப்பெறுகின்றான்‌. பாரதியாரோ தம்‌ 
பாடலில்‌ பல கடவுளரிகளையும்‌ சுட்டுகின்றாரீ. 

தவறாது உணர்வீர்‌ 

புவியீர்‌! மாலும்‌ 

சிவனும்‌ வானோர்‌ 

எவரும்‌ ஒன்றே (7) 

ஒன்றே பலவாய்‌ 

நின்றோர்‌ சக்தி 

என்றும்‌ திகழும்‌ 

குன்றா ஒளியே (8) 
இந்தப்‌ பாடல்களில்‌ திருமால்‌, -சிவன்‌ தேவர்கள்‌, சக்தி 
என்ற தெய்வங்கள்‌ குறிப்பிடப்பெற்றிருப்பதைக்‌ காண 
லாம்‌. கருதீதில்‌ வேறுபடினும்‌ பாடல்‌ அமைப்பு ஒன்று 
படுகின்றது. ஆழ்வாரையொட்டி பாரதியாரும்‌ கண்ணன்‌ 
வழிபாட்டில்‌ ஆழங்கால்‌ படுகின்றார்‌. 


இயல்‌--19 
பாட்டிலமைந்துள்ள படிமங்கள்‌ 


கவிஞர்கள்‌ தம்‌ அநுபவத்தைத்‌ தேரீந்தெடுத்த 
சொற்களால்‌ உணரீவூட்டி நமக்குதி தருகின்றனரி. உருக்‌ 
காட்சிகள்‌ சிந்தனை இவற்றின்‌ குறியீடுகளாக (Symbols) 
சொற்கள்‌ துணை புரிகின்றன. பர்ட்டன்‌ என்ற திறனாய்‌ 
வாளரின்‌ கருத்துப்படி கவிதையின்‌ உருக்காட்டு சொற்‌ 
களின்மூலம்‌ நம்புலன்களைத்‌ (e5௪5) தொடுகின்றது. 
புலன்களின்மூலம்‌ படிப்போரின்‌ உணர்ச்சிகளும்‌ அறிவும்‌ 
விரைவாகத்‌ தூண்டப்பெறுகின்றன. இதன்‌ காரணமாகக்‌ 
கவிதையில்‌ உருக்காட்சி அதிகமாகப்‌ பயன்படுகின்றது." 
அவ்வறிஞரீ மேலும்‌ கூறுவது: “செலுத்தப்பெறும்‌ புலன்‌ 
களுக்கேற்ப உருக்காட்சிகள்‌ வகைப்படுத்தப்‌ பெறுகின்றன. 
ஆகவே, நரம்‌ பெறுபவை : கட்புல உருக்காட்சிகள்‌ (/1058] 
images)—(இவற்றில்‌ வண்ண உருக்காட்சிகளும்‌ வடிவ 
உருக்காட்சிகளும்‌ அடங்கும்‌), செவிப்புல உருக்காட்சிகள்‌ 
(Auditory images), சுவைப்புல உருக்காட்சிகள்‌ (0115121007 
Images), நாற்றப்புல உருக்காட்சிகள்‌ (Olfactory images) 
ஊறு அல்லது தொடுபுல (நொப்புல) உருக்காட்சிகள்‌ 


1. படிமங்கள்‌--உருக்காட்சிகள்‌ (Imagery) 


2. Burton, 11: The Criticism’of Poetry; (Longmans 
& Greenns Company Ltd, London) p. 97 


£20 கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


(Tactual {mages} என்பவையாகும்‌. இவற்றைதீதவிற" 
இயக்க நிலை உருக்காட்சிகள்‌ (Kinaesthetic images), மரபு 
நிலை அஉருக்காட்டுகள்‌ (Conventional Images) என்பவை 
யும்‌ உள்ளன. இவை தனியாகவும்‌, ஒன்று இரண்டு பலவு 
மாக இணைந்து கலவை உருக்காட்டுகளாகவும்‌ (பெபெ51ள 
ages) கவிதையில்‌ அமைகின்றன. மேலும்‌, குறியீடு 
களாக அமையும்‌ சொற்கள்‌ “கட்டுண்ட” உருக்காட்சிகளை 
யும்‌ (Tied images); விடுதலை உருக்காட்சிகளையும்‌ 
(Free images) உண்டாக்கிப்‌ படிப்சோரிடையே ஒத்ீதுணர்‌ 
வத்‌ துலங்கலையும்‌ (Sympathetic response) ஒட 
உணரும்‌ துலங்கலையும்‌ (Empathetc response} எழுப்பு 
கின்றன. இவற்றால்‌ படிப்போரின்‌ . கவிதையநுபவம்‌-- 
முூருகுணர்ச்சி-கொடுநமுூடியை எட்டுகின்றது. இக்கருத்து 
களை அடிப்படையாகக்கொண்டு கண்ணன்‌ பாட்டை 
ஆராய்வோம்‌. பாரதியாரின்‌ முருகியல்‌ நோக்கு அவர்தம்‌ 
இந்த அற்புதமான பாடலில்‌ எவ்வாறு அமைந்துள்ளது 
என்பதையும்‌ காண்போம்‌. 


அட்புல உருக்காடசிகள்‌ : கண்ணனாகிய தோழன்‌ எவ்‌ 
வெவ்வாறெல்லாம்‌ தமக்குத்‌ துணை புரிவான்‌ என்று கூறு 
மிடதீதில்‌ வரும்‌ “பொன்னவிற்‌ மேனி சுபத்திரை, (1) 
“தபத்திலே விழும்‌ பூச்சிகள்‌” (7), *கண்மகிழ்‌ இத்திறம்‌” (10) 
இவற்றில்‌ கட்புல வண்ண உருக்காட்கெளும்‌ வடிவ உருக்‌ 
காட்சிகளும்‌ அமைந்திருப்பதைக்‌ கண்டு மகிழலாம்‌. 
அங்ஙனமே “கண்ணன்‌-—என்‌ தாய்‌' என்னும்‌ பாடலில்‌ 
வரும்‌ “சந்திரன்‌ என்றொரு பொம்மை” (8),  *மந்தை. 
மந்தையாக மேகம்‌” (3), 

"வானத்து மீன்க ளுண்டு று 
மணிகளைப்‌ போல்மின்னி நிறைந்திருக்கும்‌” (4) 
2, மேலது - பக்‌, 99 


பாட்டிலமைந்துள்ள படிமங்கள்‌ 221 


என்ற தொடர்களிலும்‌ கட்புல உருக்காட்கெள்‌ அமைந்து 
பாட்டைக்‌ கவினுறச்‌ செய்வதைக்‌ காண்க. “கண்ணன்‌ 
என்‌ தந்தை என்ற பாடலில்‌ காணப்பெறும்‌, 
நிறந்தனிற்‌ கருமை கொண்டான்‌ ;-— அவன்‌ 
தேயமுறக்‌ களிப்பது பொன்னிறப்‌ பெண்கள்‌ (4) 
என்ற அடிகளைப்‌ படிக்கும்போது கருநிறக்‌ கண்ணனும்‌ 
பொன்னிறப்‌ பெண்களும்‌ நம்‌ மனக்கண்ணில்‌ வண்ண 
வடிவ உருக்காட்கெளாக அமைகின்றனர்‌. 'கண்ணன்‌-— 
என்‌ அரசன்‌, என்ற பாடலில்‌ வரும்‌ “முல்லை மென்னகை 
மாதரி” (4) என்ற தொடரில்‌ கட்புல வடிவ உருக்காட்சி 
தென்படுவதைக்‌ காணலாம்‌. கண்ணன்‌ என்‌ சற்குரு" 
என்ற பாடலில்‌ வரும்‌, 
இழு. 
ஊன்றிச்‌ சென்றாரோர்‌ கிழவனார்‌;--ஒளி 
கூடு முகமும்‌ தெளிவுதான்‌--குடு. 
கொண்ட விழியும்‌ சடைகளும்‌;--வெள்ளைத்‌ 
தாடியும்‌ கண்டு வணங்கியே--பல 
சங்கதி பேசி வருகையில்‌ (3) 
என்ற பகுதியில்‌ பல கட்புல--வடிவ உருக்காட்‌கெள்கவிதை 
யைக்‌ கவினுறச்‌ செய்வதைக்‌ கண்டு மகிழலாம்‌. இதே 
பாடலில்‌ வரும்‌, 
ஆதித்‌ தனிப்பொரு ளாகுமோர்‌;-கடல்‌ 
ஆகுங்‌ குமிழி உயிர்களாம்‌;-—அந்தச்‌ 
சோதி யறிவென்னும்‌ ஞாயிறு-—தன்னைச்‌ 
சூழ்ந்த கதிர்கள்‌ உயிர்களாம்‌ ;-— இங்கு 
மீதிப்‌ பொருள்கள்‌ எவையுமே அதன்‌ 
மேனியில்‌ தோன்றிடும்‌ வண்ணங்கள்‌ வண்ண 
நீதி யறிந்தின்பம்‌ எய்‌தியே--ஒரு 
நேர்மைத்‌ தொழிலில்‌ இயங்குவார்‌ (8) 
என்ற பகுதியில்‌ பல்வேறு கட்புல--வண்ண--வடிவ உருக்‌ 
காட்சிகள்‌ அமைந்து கவிதைக்கு எழிலூட்டுவதைதீ 


222 கண்ணன்‌ பாட்டுத்திரள்‌ 


தெளியலாம்‌. “கண்ணம்மா--என்‌ காதலி -6” என்ற 
பாடலில்வரும்‌, 


எல்லை யற்ற பேரழகே! 
எங்கும்‌ நிறை பொற்சுடரே! 
முல்லைநிகர்‌ புன்னகையாய்‌! 
மோதுமின்பமே! கண்ணம்மா! (7) 


என்ற பகுதியில்‌ கட்புல - வண்ண உருக்காட்கெளை 
அநுநுவித்து மகிழலாம்‌. 


செவிப்புல உருக்காட்சி : இவ்வகை உருக்காட்சிகளும்‌ 
பாட்டின்பத்தை மிகுவிக்கத்‌ துணை புரிகின்றன. 
கண்ணம்மா - என்தாய்‌' என்ற பாடலில்‌ வரும்‌, 


அலை 
எற்றிநுரை சுக்கியொரு பாட்டிசைக்கும்‌; 
ஒல்லெனுமப்‌ பாட்டினிலே--அம்மை 
ஒமெனும்‌ பெயரென்றும்‌ ஒலித்திடுங்‌ காண்‌ (5) 


என்ற பகுதியில்‌ தரய்‌ தன்‌ குழந்தைக்குக்‌ காட்டும்‌ 
*விரிகடற்‌ பொம்மை” பாட்டிசைப்பதிலும்‌, அப்பாட்டில்‌ 
ஓம்‌” எனும்‌ பெயர்‌ ஒலிப்பதிலும்‌ செவிப்புல உருக்காட்சி 
களைக்‌ கண்டு மகிழலாம்‌. 'கண்ணம்மா_என்‌ சீடன்‌” 
என்ற பாடலில்‌ கவிஞர்‌ சீடரிடம்‌ முனிந்து பேசுகின்றார்‌ : 


'என்றுமிவ்‌ வுலகில்‌ என்னிடத்‌ தினிநீ 
போத்திடல்‌ வேண்டா போயோபோ?” என்று 
இடியுறச்‌ சொன்னேன்‌. (126-128) 


இப்‌ பாடற்பகுதியைப்‌ படிக்கும்போது கவிஞரின்‌ 
இடிக்குரல்‌ (செவிப்புல உருக்காட்டு) நம்‌ மனக்காதில்‌ 
கேட்கின்ற தன்றோ? *கண்ணன்‌-- என்‌ ஆண்டான்‌” 
ஏன்ற ப்ரடலில்‌ .ஆண்டானிடம்‌ அடிமை பேசுகின்றான்‌; 


பாட்டில்மைந்துள்ள்‌ படிமங்கள்‌ 233 


சேரி முழுதும்‌ பறையடிச்‌ தேயருட்‌ 
சர்த்திகள்‌ பாடிடு வேன்‌; 
பேரிகை கொட்டித்‌ திசைக எதிரநின்‌ 
பெயர்‌ முழக்கிடு வேன்‌. 
இப்பரடற்‌ ப்குதியில்‌ *ப்றையடிதீதல்‌' ,'ரித்திகள்‌ படுதல்‌”, 
“பேரிகை கொட்டுதல்‌”, *பெயர்‌ முழக்குதல்‌' இவை 
செவிப்புல உருக்காட்கெளாக நின்று அவற்றின்‌ ஒலிகள்‌ 
நமது மனக்காது' கேட்குமாறு செய்கின்றன. ஒரு சில 
உருக்காட்சிகள்தாம்‌ ஈண்டுக்‌ காட்டப்பெற்றன. மாடல்‌ 
களைப்‌ படித்து நுகரும்போது பலவற்றைக்‌ கண்டு 
மகிழலாம்‌. 
சுவைப்புல உருக்காட்சிகள்‌ : இத்த வகை உருக்காட்சி 
கள்‌ “கண்ணன்‌ பாட்டில்‌” அதிகமாகக்‌ காணப்‌ 
கெறவில்லை. தேடி எடுத்து ஒன்‌ றிரண்டு காட்டுவேன்‌. 
£கண்ணன்‌-என்‌ தாய்‌" என்ற பாடல்‌, 
உண்ண உண்ணத்‌ கதெவிட்டாதே--அம்மை 
உயிரெனும்‌ முலையினில்‌ உணர்வெனும்பால்‌; 
வண்ணமுற வைத்தெனக்‌ கே என்றன்‌ 
வாயினிற்கொண் டூட்டுமோர்‌ வண்மையுடை 
யாள்‌ (1) 
உண்ணும்போது தெவிட்டுதல்‌”, “வரயினில்‌ ஊட்டுதல்‌” 
என்பவை சுவைப்புல உருக்கரட்சிகள்‌. 'கண்ணன்‌-—என்‌ 
விளையாட்டுப்‌ பிள்ளை” . என்ற பாட்டில்‌ கண்ணனின்‌ 
செயல்களைக்‌ கூறுமிடத்து வருவது இது : 
தின்னப்‌ பழங்கொண்டு தருவான்‌ பாதி 
தின்கின்ற போதிலே தட்டிப்‌ பறிப்பான்‌; 
என்னப்பன்‌ என்னையன்‌ என்றால்‌--அதனை 
எச்ரிற்‌ படுத்திக்‌ கடித்துக்‌ கொடுப்பான்‌. 


இப்பாடற்பகுதியில்‌ ' *தின்னுவதற்குப்‌ பழம்‌”, *தின்கின்ற 
பேரதில்‌”, *எச்சிற்படுத்திக்‌ கழித்துக்‌ கொடுத்தல்‌” என்பவை 


224 கண்ணன்பாட்டுத்‌ திறன்‌ 


சுவைப்புல உருக்காட்சுகள்‌, இப்பகுதியைப்‌ . ப்டிக்கும்‌ 
போதே பழத்தின்‌ சுவையை நம்‌ மனம்‌ உணர்கின்ற 
தன்றோ? இதே பாட்டில்‌ வரும்‌ 'தேனொத்த பண்டங்கள்‌” 
என்ற தொடரிலும்‌ இவ்வகை உருக்காட்சி தென்படு 
கின்றது. 'கண்ணன்‌--என்‌ காந்தன்‌” என்ற பாடல்‌, 


கனிகள்‌ கொண்டுதரும்‌--கண்ணன்‌ 
கற்கண்டு போலினிதாய்‌ (1) 


என்று தொடங்குகின்றது. கனிகள்‌, கற்கண்டு இவை 
சுவைப்புல உருக்காட்சிகளை எழுப்புகின்றன; பாட்டைப்‌ 
படிக்கும்போதே இனிப்புச்‌ சுவையை நம்‌ மனம்‌ உணரி 
தின்றது. *சண்ணம்மா--என்‌ காதலி--(6).” என்ற 
பாடலில்‌ வரும்‌, 
ஆசை மதுவே, கனியே 
அள்ளு சுவையே கண்ணம்மா! 


என்ற அடியைப்‌ படிக்கும்போதே மது, கனி இவற்றின்‌ 
“அள்ளு சுவையை” நம்‌ மனம்‌ உணரிந்து நுகர்சின்றது. 


நாற்றப்புல உருக்காட்சிகள்‌ : : இவ்வகைக்‌ உருக்காட்சிகள்‌ 
அரியனவாகவே காணப்பெறுகின்றன. கண்ணன்‌ என்‌ 
காதலன்‌” என்ற பாடலில்‌ வரும்‌ *நெஞ்சில்‌ கனல்‌ மணக்கும்‌ 
பூக்கள்‌” (2) என்ற தொடரிலும்‌, *கண்ணன்‌--என்‌ 
காந்தன்‌” என்ற பாட்டில்‌ வரும்‌, 


பணிசெய்‌ சந்தனமும்‌-— பின்னும்‌ 
பல்வகை அத்தர்களும்‌ 

குனியும்‌ வாண்முகத்தான்‌-— கண்ணன்‌ 
குலவி நெற்றியிலே 

இனிய பொட்டிடவே-—வண்ணம்‌ 
இயன்ற சவ்வாதும்‌ (1) 

கொண்டை முடிப்பதற்கே?- மணம்‌ 
கூடு தயிலங்களும்‌ (2) 


பாட்டிலமைந்துள்ள படிமங்கள்‌ 228 


என்ற பகுதிகளைப்‌ படிக்கும்போதே சந்தனம்‌, அத்தர்‌, 
சவ்வாது, மணம்‌ கூடு தைலம்‌--இவை நாற்றப்புல 
உருக்காட்சிகளை எழுப்புகன்றனவன்றோ? 


நொப்புல உருக்காட்சிகள்‌ : இவ்வகை உருக்காட்சிகளும்‌ 
சாட்டில்‌ அதிகமாகத்‌ தென்படவில்லை. எனினும்‌ 
ஒன்‌ நிரண்டைக்‌ காட்டுவேன்‌. “கண்ணன்‌ என்‌ தோழன்‌" 
என்ற பாட்டில்‌ வரும்‌ *தண்மைக்‌ குணமுடையான்‌" (8), 
“தழலின்‌ குணமுடையான்‌” (8), உ. கொடியாள்‌” 
(9) என்ற தொடர்களிலும்‌; ம்‌ அ 
என்ற யாட்டில்‌ வரும்‌, 


சினத்த யாகிநான்‌ 
“ஏதடா, சொன்னசொல்‌ அழித்துரைக்கின்‌ றாய்‌; 
பித்தனென்‌ றுன்னை உலகினர்‌ சொல்வது 
பிழையிலை போலும்‌'” என்றேன்‌; 
வெடுக்கெனச்‌ னெத்தி வெள்ளமாய்ப்‌ பாய்ந்திடக்‌ 
கண்சிவந்‌ திதழ்கள்‌ துடித்திடக்‌ கனன்றுநான்‌ 


என்ற தொடரிகளிலும்‌ நொப்புல உருக்காட்கெளை 
(வெம்மை) உணரமுடி௫ன்றது. “கண்ணன்‌-- என்‌ 
கர தலன்‌---(/)' என்ற பாடலில்‌ வரும்‌, 


எண்ணும்‌ பொழுதிலெல்லாம்‌-அவன்கை 
இட்ட விடத்தினி லே ப 
தண்ணென்‌ றிருந்த தடீ!--புதிதேரர்‌ 
சாந்தி பிறந்த தடீ! 
என்ற பகுதியில்‌ நொப்புல உருக்காட்ட (தண்மை) தட்டுப்‌ 
படுகின்றது. *கண்ணன்‌--என்‌ காதலி-(5) என்ற 
மாட்டில்‌ வரும்‌, 
மேனி கொதிக்கு தடீ!--தலைசுற்றியே 
வேதனை செய்கு தடீ! 
கபா 15 


226 கண்ணன்பாட்டுத்‌ திறன்‌ 


என்‌ அடியைப்‌ படிக்கும்போதே இவ்வகை 
உருக்காட்சியை (வெம்மை) நம்‌ மனம்‌ உணரிகின்ற 
தன்றோ? 


இயக்கப்புல உருக்காட்சிகள்‌ : -'கண்ணன்‌ பாட்டில்‌” ப்ல 
இடங்களில்‌ இவ்வகை உருக்காட்சிகள்‌ அமைந்து பாடலின்‌ 
சுவையைப்‌ பன்மடங்கு உயரிதீதுகின்‌ றன. 


சேனைத்‌ தலைநின்று போர்‌ செய்யும்‌ போதினில்‌ 
கேர்‌ நடத்திக்‌ கொடுப்பான்‌ (தோழன்‌-2) 


ஆட்டங்கள்‌ காட்டியும்‌ பாட்டுக்கள்‌ பாடியும்‌ 
ஆறுதல்‌ செய்திடுவான்‌ (மேலது-4), 
பள்ளத்தி லேநெடு நாளமு குங்கெட்ட 
பாசியை யெற்றிவிடும்‌--பெரு 
வெள்ளத்தைப்‌ போல்‌ (மேலது-5) 


இதபத்தி லேவிழும்‌ பூச்சிகள்‌ போல்வருந்‌ 

தீமைகள்‌ கொன்‌ றிடுவான்‌ (மேலது-7 ), 
நல்ல நல்ல நதிகளுண்டு- அவை 

நாடெங்கும்‌ ஓடிவிளை யாடி வருங்காண்‌ 
மெல்ல மெல்ல போயவை தாம்‌--விழும்‌ 

விரிகடல்‌... (தாய்‌-5) 


பூமிக்‌ கெனைய னுப்பினான்‌ ;—அந்தப்‌ 

புதமண்ட லத்திலென்‌ தம்பிக ளுண்டு; 
நேமித்த நெறிப்படி யே-இந்த 

நெடுவெளி யெங்கணும்‌ நித்தம்‌ உருண்டே 
போமித்‌ தரைகளி லெல்லாம்‌ (தந்தை-1) 


இவ்வகை உருக்காட்சிகள்‌ அமைந்திருப்பதைக்‌ கண்டு 
மகிழ்க. ன்‌ 


பாட்டிலமைந்துப்ள படிமஙிகள்‌ 227 


கலவை நிலை உருக்காட்சிகள்‌ : சில பாடல்களில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட பலவகை உருக்காட்சிகள்‌ அமைந்து 
அவற்றிற்குப்‌ யொலிவூட்டுகின்‌ றன. இவ்வகை உருக்காட்சி 
கள்‌ சிலவற்றைக்‌ காண்போம்‌. 


வெடுக்கெனச்‌ சினத்த வெள்ளமாய்ப்‌ பாய்த்திடக்‌ 
கண்சிவந்‌ திதழ்கள்‌ துடித்திடக்‌ கனன்றுநான்‌ 
(சடன்‌-128-8) 

இந்த அடிகளில்‌ “சினத்த” நொப்புல உருக்காட்சியையும்‌ 
(வெம்மை), கண்கள்‌ சிவத்தல்‌ கட்புல உருக்காட்டியையும்‌ 
(வண்ணம்‌), வெள்ளமாய்ப்‌ பாய்தல்‌, துடித்திடுதல்‌ இவை 
இயக்க நிலை உருக்கரட்கெளையும்‌ எழுப்பச்‌ செய்து, இக்‌ 
கலவை நிலை உருக்காட்டு கவிதையைக்‌ கவின்பெறச்‌ 
செய்கன்றதன்றோ? 'தேனிலினிய குரலிலே கண்ணன்‌ 
செப்பவும்‌ (சற்குரு !2) என்றதொடரில்‌ தேன்‌ சுவைப்புல 
உருக்காட்சியையும்‌, குரலில்‌ செப்புதல்‌ செவிப்புல உருக்‌ 
காட்சியையும்‌ எழுப்பிக்‌ கலவையை உருவாக்குதலைக்‌. 
கரண்ன்றோமன்றோ? 


பிள்ளைக்‌ கனியமுதே கண்ணம்மா 
பேசும்பொற்‌ சித்திரமே 
அள்ளி யணைத்திடவே--என்முன்னே 
ஆடிவருந்‌ தேனே 
ஓடி வருகையிலே கண்ணம்மா! 
உள்ளங்‌ குளிரு தடீ! 
ஆடித்திரிதல்‌ கண்டால்‌--உன்னைப்போய்‌ 
ஆவி தழுவு தடீ!* 
என்ற பாடற்ப்குதிகவில்‌ கனியமுது, தேன்‌ இவை சுவைப்‌ 
புல உருக்காட்டுகளையும்‌; பேகம்‌ யொற்சித்திரம்‌ செவிப்‌ 
புல உருக்காட்டியையும்‌; அள்ளி அணைத்திடல்‌, உள்ளம்‌ 


4. கண்ணம்மா.-என்‌ குழந்தை - 2, 3. 


228. கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


குளிருதல்‌, ஆவிதமுவுல்‌ இவைநொப்புல உருக்காட்சிகளை 
யும்‌; ஆடிவருதல்‌, ஓடிவருதல்‌, ஆடித்திரிதல்‌ இவை இயக்க 
நிலை உருக்காட்சிகளையும்‌; இவற்றையெல்லாம்‌ 
கொண்ட குழந்தை கட்புல உருக்காட்சியையும்‌ எழுப்பி 
கலவை நிலை உருக்காட்சியை உருவாக்கிப்‌ பாட்டின்‌ 
சுவையைப்‌ பன்மடங்கு உயரித்துவதைக்‌ கரணலாம்‌. 
இன்னும்‌, 
சொல்லும்‌ மழலையிலே-- கண்ணம்மா! 
துன்பங்கள்‌ இர்த்திடுவாய்‌! 
முல்லைச்‌ சிரிப்பாலே--என து 
மூர்க்கந்‌ தவிர்த்திடுவாய்‌ £ 
என்ற இதே பாடற்பகுதியில்‌ *சொல்லும்‌ மழலை” என்ற 
தொடர்‌ செவிப்புல உருகாட்சியையும்‌, *முல்லைச்சிரிப்பு” 
கட்புல உருக்காட்சியையும்‌ எழுப்பி ஒரு கலவை 
நிலையை உண்டாக்குவதையும்‌ கண்ணுறுகின்றோம்‌. 
இப்படிப்‌ பாடல்களில்‌ பல்வேறு இடங்களில்‌ பலவித 
கலவை நிலை உருக்காட்சிகளைக்‌ கண்டு மகிழலாம்‌. 
மின்‌ வெட்டுப்‌ போன்‌ ற மணிமொழி உருக்காட்சிகள்‌ : மேற்‌ 
கண்ட உருக்காட்‌சகளைத்‌ தவிர, பல்வேறு இடங்களில்‌ 
கவிஞரின்‌ சொற்களிலும்‌ சொற்றொடர்களிலும்‌ மின்‌ 
வெட்டுகள்‌ போன்ற பல்வேறு உருக்காட்சிகள்‌ பாங்குற 
அமைந்திருப்பதையும்‌ கண்டு மகிழலாம்‌. அவற்றுள்‌ 
சிலவற்றை ஈண்டுக்‌ காட்டுவோம்‌. “சந்திரன்‌ என்றொரு 
பொம்மை அதில்‌, தண்ணமுதம்‌ போல ஒளி பரந்தொழு 
கும்‌”, “வானத்து மீன்‌ களுண்டு-—6றுமணிகளைப்போல்‌ 
மின்னி நிறைந்திருக்கும்‌”, *சோலைகள்‌ காவினங்கள்‌-- 
அங்கு, சூழ்தரும்‌ பலநிற மணிமலர்கள்‌”, *தருக்களில்‌. 
தூங்கிடும்‌ கனிவகைகள்‌', இளைஞன்‌ பித்தனென்றுலகனரி 


5. மேலது 8. 


பாட்டிலமைந்நுள்ள படிமங்கள்‌ 229 


பேசிய பேச்சென்‌” “நெஞ்சினை அறுத்தது” *உன்கண்ணில்‌ 
நீர்‌ வழிந்தால்‌--என்னெஞ்ில்‌, உதிரங்‌ கொட்டுதடீ”, 
“அசைபெற விழிக்கும்‌ மான்கள்‌' “உள்ளம்‌ அஞ்சக்‌ குறல்‌ 
பழகும்‌ புலிகள்‌”, “வண்டு விழியினுக்கே--கண்ணன்‌, 
மையும்‌ கொண்டு தரும்‌', சுட்டும்‌ சடரிவிழி?, பாட்டும்‌ 
சுதியும்‌ ஓன்று கலந்திடுங்கால்‌-— தம்முள்‌, பன்னி 
உபசரணை பேசுவதுண்டேர?, வரனிலிடத்‌ை த 
யெல்லரம்‌--இந்த வெண்ணிலா, வந்து தழுவதுபாரி!”_ 
இந்தச்‌ சொற்றொடரிகளில்‌ பொதிந்திருக்கும்‌ பல்வேறு 
வகை உருக்காட்சிகள்‌ படிப்போர்‌ மனத்தைக்‌ கொள்ளை 
கொள்ளுகின்றன. 


கவிதையநுபவம்‌.: நம்‌ உடல்‌ தாண்டல்‌ துலங்கல்‌ 
முறையில்‌ இயங்குகின்றது. உள்ளமும்‌ அதற்கேற்பதீ 
துலங்குகின்றது. வெளியுலகிலிருந்து தூண்டல்கள்‌ புலன்‌ 
களைத்‌ (5815 level) தாக்கும்போது, அவற்றிற்கேற்பப்‌ 
புலன்கள்‌ துலங்குகின்றன. அதாவது, அப்புலன்கள்‌ அத்‌ 
தூண்டல்களால்‌ இளர்சீயெடைகின்றன. அதனால்‌ 
ஏற்படும்‌ உணர்ச்சியை மனம்‌ அநுபவிக்கின்றது. இந்த 
உணர்ச்சிப்‌ பெருக்கில்‌ உண்டாகும்‌ இன்பமே. 
முருகுணர்சீசியே--௬ வய கும்‌. எடுத்துக்காட்டாக 
மணப்பொருள்கள்‌ நல்கும்‌ மணத்தை நாற்றப்புல நரம்பு 
கீள்‌ வாங்கி, மூளைக்கு அனுப்புகின்றன. மனம்‌ அப்‌ 
பொருள்கள்‌ தரும்‌ மணத்தை அநுபவிக்கின்றது. எ-டு : 
ஊதுவத்தியின்‌ மணம்‌. இப்படியே பிற புலன்களின்மூலம்‌ 
பெறும்‌ தரண்டல்களால்‌ மனம்‌ அநீதந்தப்‌ பொருள்கள்‌ 
தரும்‌ சுவைகளைப்‌ பெற்று அவற்றில்‌ ஈடுபடுகின்றது. 
இவ்வாறு வெளியுலகத்‌ தூண்டல்களால்‌ அடிக்கடி மனம்‌ 
பெறும்‌ அநுபவம்‌ பெருமூளையில்‌ பதிவா கின்றது, உலகை 
இன்பமயமாகக்‌ கண்டு, உள்ளத்தில்‌ பூரிப்பு அடைபவர்கள்‌ 
கவிஞர்கள்‌. அதற்கு உள்ளத்தில்‌ கனிவு வேண்டும்‌. 


220 கண்ணன்பாட்டுத்‌ திறன்‌. 


இவ்வாறு பெருமூளையில்‌ பதிவாகி யிருக்கும்‌ 
அநுபவம்‌ கவிதைகளைப்‌ படிக்கும்போது நினைவா ற்றலின்‌ 
காரணமாகத்‌ தூண்டல்களாக்‌ (1898110081 level) 
மாறுகின்றன. அவை மூளையிலுள்ள _ பூத்தண்டு 
(Thalamus), மேற்பூத்தண்டு (Hypo—thalamus) என்‌ 
னும்‌ புகுதிகளின்‌ மூலமாகப்‌ புலன்களை அடை 
தின்றன. அப்படி அடையும்போது அவை மூளையில்‌ 
அற்புதமாக அமைந்திருக்கும்‌ நரம்பு அமைப்புகளைத்‌ 
தூண்டுகின்றன. இதனால்‌ அந்‌ நரம்புகளில்‌ ஏற்ப்டும்‌ 
இயக்கத்தால்‌. மாங்காய்ச்‌ சுரப்பிகள்‌ (Arena! glands) 
போன்ற நாளமிலாசி சுரப்பிகளில்‌ (டப்‌. less glands) 
சாறுகளை ஊறச்‌ செய்து குருதியோட்டத்தை மிகுவிகீ 
இன்றன. உடலும்‌ கிளர்ச்சியடைகின்றது. அப்போது 
கவிதைகளில்‌ வரும்‌ உருக்காட்சிகளைப்‌ புலன்கள்‌ மீண்டும்‌ 
மனத்தில்‌ தோன்றச்‌ செய்கின்றன. மனம்‌ அக்‌ காட்சி 
களை அநுபவித்து மகிழ்கின்றது. இத்தசைய முருகுணர்‌ 
சியைதீ தம்‌ முருகியல்‌ நோக்கால்‌ தம்முடைய கவிதை 
களில்‌ ஏற்றிவைக்கின்றரி கவிஞர்கள்‌. உலக இயல்பிற்குப்‌ 
எடம்போலிருக்கும்‌ அவர்களுடைய கவிதைகளை நாம்‌: 
பயிலுங்கால்‌ அதே நோக்கை நாம்‌ பயிற்சியால்‌ பெறு 
கின்றோம்‌. கவிஞரிகள்‌ உலகப்‌ பொருள்களை அநுபவித்த 
உணர்ச்சி சுவை வடிவமாக அவரிதம்‌ கவிதைகளில்‌ தேக்கி 
வைக்கப்‌ பெற்றுளது. அக்‌ கவிதைகளை நாம்‌ பயிலுங்கால்‌ 
அவற்றிலுள்ள சுவைகளை நம்‌ மனம்‌ அநுபவித்து 
மகிழ்கின்றது. பாரதியாரின்‌ “கண்ணன்‌ பாட்டைப்‌” 
பயின்று அநுபவிப்பவரிகள்‌ அவருடைய. முருகியல்‌ 
நோக்கை மானசீகமரகக்‌ கண்டு மகிழலாம்‌; நம்மிடமும்‌ 
அந்‌ நோக்கு எழுவதையும்‌ உணர்ந்து மகிழலாம்‌. 
பாடல்களும்‌ “மம்மர்‌ அறுக்கும்‌ _ மருந்தாக” நமக்குக்‌ 
களிப்பூட்டுவதையும்‌ உணரலாம்‌. பாட்டிலமைந்துள்ள 


பாட்டிலமைந்துள்ள படிமங்கள்‌ 231 


ப்டிமங்களே--உருக்காட்சிகளே--இப்‌ பெரும்ப்ணியை-- 
ப] ட்ப்மான பணியை---நிை றவே ற்ற கீ துணை பரிசின்‌ றன. 


“கண்ணன்‌ காதலன்‌ எனக்கொரு 
களிய முதமடா 
விண்ண முதமுமே--அதனை 
வெல்ல மாட்டாதடா £ 
என்பது கவிமணி தேசிக விநாயகம்‌ பிள்ளையின்‌ 
பாட்டநுபவமாகும்‌. கண்ணன்‌ பாட்டு முழுவதையும்‌ 
காட்டும்‌ முறையில்‌, 
பல 
கோணங்களில்‌ 


- என்ற புதுக்கவிதை அமைகின்றது. பாரதியாரையே 
“கேமரா” என்ற ஒரு குறியீடாகச்‌ சொல்லி மகிழ்கின்றார்‌ 
இப்‌ புதுக்‌ கவிஞர்‌ : 


6. மலரும்‌ மாலையும்‌-—பாரதியும்‌ பட்டிக்‌ காட்‌ 
டானும்‌— 16. 

7. கவிஞர்‌ வாலி: பாரதி ஒரு பிள்ளையார்‌ சுழி 
(கல்‌ விடுமுறை சிறப்பு மலர்‌-—1981). 


1. 


2. 
வட 


பின்னிணைப்ப--1 
பயன்‌ பட்ட நூல்கள்‌ 


(அ) தமிழ்நூல்கள்‌ 
ஆழ்வார்கள்‌ : நாலாயிரத்‌ திவ்வியப்‌ ரெபந்தம்‌ 
(மர்ரே கம்பெனி ராஜம்‌ பதிப்பு) 
இராகவய்யங்கார்‌, மு : ஆராய்ச்சித்‌ தொகுதி 
இராச கோபாலன்‌, கு. ள்‌ கண்ணன்‌ என்‌ கவி 


சுந்தர ராசன்‌, பெ. கோ 


(பூங்கெ௱டிப்‌ பதிப்பகம்‌, மயிலாப்பூர்‌, 
சென்னை-600004 (ஜூலை 1981) 


இராமலிங்க சுவாமிகள்‌: திருவருட்பா-ஆறாம்‌ திருமுறை 


(இராமலிங்கர்‌ பணிமன்றம்‌ சென்னை-86) 


. கம்பர்‌ : கம்பராமாயணம்‌ 


(வை. மு.  கோபாலகிருஷ்ணமாசாரியார்‌ 
பதிப்பு)--(உரையுடன்‌) 


. கிருஷ்ணவேணி அம்மையர்‌, எஸ்‌ : செம்பொருள்‌ 


_ திருமலை - திருப்பதி தேவஸ்தான வெளியீடு 
—(1952) 


7. சாமிநாத அய்யர்‌, உ. வே : புறநானூறு (உரை) 


11. 


12. 


. சாமிநாத அய்யர்‌, உ. வே : பரிபாடல்‌ (உரை) 
. சுந்தரராமானுஜ : தத்துவத்திரய விளக்கவுரை 


ஸ்வாமிகள்‌, கோ 
(வேலூர்‌ வைணவ சித்தாந்த மகா சங்கம்‌) 
— 1951 


. சுப்பிரமணிய அய்யர்‌, ஏ, வி: தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 


(1942) 
சுப்பிரமணிய சாஸ்திரியார்‌, வி. எச்‌ : நவரஸங்கள்‌ 
(தினமணி வெளியீடு) 
சுப்பிரமணிய பாரதியார்‌ : கவிதைகள்‌ 


எஸ்‌, ஆர்‌. சுப்பிரமணிய பிள்ளை வெளியீடு 
— 1962 


பின்னிணை ப்பு-1 333 


13. சுப்பிரமணிய பாரதியார்‌ : கவிதைகள்‌ 
(வானவில்‌ பிரசுரம்‌ சென்னை-26)--1980 

14. சுப்பிரமணிய பாரதியார்‌ : கட்டுரைகள்‌ 
(வானதி பதிப்பகம்‌)--1981 

15. சுப்புரெட்டியார்‌, ந : கவிதையனுபவம்‌ 

ர (கழகவெளியீடு)—1961 

16. சுப்புரெட்டியார்‌, ந : முத்திநெறி 

(பாரி நிலையம்‌, சென்னை-1)-—1982 

17. தாயுமான அடிகள்‌ : தாயுமான சுவாமிகள்‌ பாடல்‌ 
(தருமையா இன வெளியீடு)--1965 

18. திரிகூடராசப்பகவிராயர்‌ : குற்றாலக்‌ குறவஞ்சி 
(கழக வெளியீடு) 

19. திருவள்ளுவர்‌ : திருக்குறள்‌--பரிமேலழகர்‌ உரை 

Be (கழக வெளியீடு) 

20. தேசிகவிநாயகம்‌ பிள்ளை, ச : மலரும்‌ மாலையும்‌ 

| (புதுமைப்‌ பதிப்பக வெளியீடு] 1944 

27. தேவராசப்பிள்ளை, வல்லூர்‌ : குசேலோபாக்கியானம்‌ 
_—உரை (கழக வெளியீடு) 

22. தொல்காப்பியர்‌ : இளம்பூரணர்‌ (கழக வெளியீடு). 

23. பாரதிதாசன்‌ : அழகின்‌ சிரிப்பு (பூம்புகார்‌ பதிப்பக 
வெளியீடு) 

24. பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌ : பாரதியின்‌ புலமை ஓளி 
(15 கட்டுரைத்‌ தொகுப்பு)—-1982 

25. புருடோத்தம நாயுடு, பு. ரா : ஸ்ரீவசனபூஷணம்‌-— 
மணவாள மாமுனிகள்‌ வியாக்கியான த்‌ தமிழாக்கம்‌ 


26. மாணிக்கவாசகர்‌ : திருவாசகம்‌ (தருமையா இன 
வெளியீடு) 
27. வெள்ளை வாரணன்‌, க : பன்னிரு திருமுறைவரலாறு- 
இரண்டாம்‌ பகுதி 
(அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு). 
(ஆ). ஆங்கிலநூல்‌ 
28. Meenakshi Sundaram. K.: 4 Study of the Poetical 
Works of  Subramania Bharathi (Paari Nilayam, 
 Madras-1)—1965 


பின்னிணைப்பு---2 


பொருட்குறிப்பு அகராதி 


[எண்‌, பக்க எண்‌] 


அ 


“அகத்திணை 129 
அகத்திணை கொள்கை 
அகநானூறு 107, 110 


அகத்தினை நெறி 178 
கள்‌ - 175 


அகில உருவம்‌ 50 
அங்குஷ்ட ப்ரமாணம்‌ 199 
அசோதை 124 

அடங்கிய சிருங்காரம்‌ 174 
அடைக்கலசாமி 198 
அடைக்கலம்‌ 193 
அண்டகோள ஆராய்ச்சி 61 
அண்டகோள இயல்‌ 52 
அநுமன்‌ 142 

அந்தர்யாமி 205 

அப்பைய தீட்சிதர்‌ 28 
அமெரிக்க விண்கலங்‌ 

கள்‌ 61 

அம்பிகை 89 

அரங்கத்து அம்மான்‌ 192 

“அரட்டைக்‌ கச்சேரி 140 
அரசுப்‌ பணியாளர்கள்‌ 72 
அருச்சுனன்‌ 63 
அல்லகுறிப்படுதல்‌ 175 
அழகின்‌ சிரிப்பு 17 
அறுவை 140 

அற்புதம்‌ 25, 68, 145 
அற்புதரசம்‌ 147 
அனுபாவம்‌ 19, 22 


அஸ்ரு 21 
அஷ்டகம்‌ 72. 
அஷ்டப்‌ பிரபந்தம்‌ 6 


கழ்‌ 

அசை முகம்‌' 153 
ஆண்டாள்‌ 138, 152, 171, 

210 
ஆண்டான்‌-—அடிமை 

184, 185. 

ஆதிப்பரம்‌ பொருள்‌ 55 
ஆயர்பாடியர்‌ 6 
ஆய்ப்பாடி 122 


ஆரா அமுதன்‌ 192 


ஆராக்‌ காதல்‌ 154. 
ஆரியதரிசனம்‌ 203 
“ஆலம்பனம்‌” 20 
ஆலம்பன விபாவம்‌ 20, 26 
ஆழ்வார்கள்‌ அருளிச்‌ 
செயல்கள்‌ 4 
“அனைத்‌ தொழில்கள்‌” 44 


இ 


இதிகாசம்‌ 94 
இயக்கறிலை உருக்காட்டு 
கள்‌ 826 
இரசவாதம்‌” 152 
இரவுக்குறி 141 
இராமலிங்க அடிகள்‌ 152 
இராவணன்‌ 31 


பின்னிணைப்பு 2 


“இருவினை யொப்பு' 65 
இலக்கியச்‌ சுவை 17 
இழிவரல்‌ 23 
இளிவரல்‌ 23 
இறையனார்களவியல்‌ 
153, 1638, 169 

இஷ்டதெய்வம்‌ 15 

FE 
ஈசுவரன்‌ 83 

உ 
உத்தரகுமாரன்‌ 145 
உத்தர ராமசரிதம்‌ 2 
உத்தீவன விபாவம்‌ 20, 26 
உள்ளப்புணர்ச்சி 162 
உருக்காட்சி 178 

௭ 
எட்டாப்பழம்‌ 177 
எட்டெழுத்து மந்திரம்‌ 187 
எமர்சன்‌ 59 

ஏ 
ஏழு நிறங்கள்‌ 29 
ஏழைபங்காளன்‌ 64 


ஓ 
ஒற்றுமையில்‌ வேற்றுமை 
28 


ஒன்பது வாயில்‌ குடி 187 


ஓ 
ஓவியர்‌ மணி இரவிவர்மா 
157 


க 
கசேந்திரன்‌ 214 
காட்சிகள்‌ 166 


கண்ணன்‌ கரிசனம்‌ 147 
கண்ணபிரான்‌ 202 
கண்ணன்‌ பிறப்பு விழா 25! 


235 


“கண்ணம்மாவின்‌ வினாக்‌ 
கணை: 166 
கம்பநாடன்‌ 49 
“கதாகாலட்சேபங்கள்‌ 54 
கருமை 23, 27, 198 
கருணரசம்‌ 189, 190 
கருணை 188 
கலவைநிலை உருக்காட்சி 
கள்‌ 227 
கலித்தொகை 109 
கவிஞரின்‌ கேடயம்‌ 166 
கவிதையநுபவம்‌ 229 
கஜேந்திர ஆழ்வான்‌ 84 


கா 
“காந்தள்‌” 154 
“காந்தன்‌” 154 


காமத்துடிப்பு 170 
காளிப்பராசக்தி 41 


கி 
தஇொ9ளஞ்சப்‌ பறவைகள்‌ 
189 


கீ 
கீதாசாரியன்‌ 206 
தகோபதேசம்‌ 208 


© 

குசேலர்‌ 83 

குசேலோ பாக்கியானம்‌ 

82 

£குரங்குமனம்‌' 64 
குரோதம்‌ 25, 30, 146 
குலசேகராழ்வார்‌ 116 
குவளைக்‌ கண்ணன்‌ 98 
குறள்‌ சக்‌, 46, 114, 132, 
159 
குறியிடந்தவறியது 
“குறியிடம்‌” 141 


175 


236 


கை 
கைங்கரிய ௬௪ 195 
கொ 
கொலைவேடன்‌ 146 
கோ 


கோவிந்தன்‌ 207 


& 
சதமாயை? 95 
சகுத்தலை 29 


சக்திவழிபாட்டாளர்‌ 200 
சங்கப்‌ பாடல்கள்‌ 178 
சங்கப்புலவர்‌ 120 
சங்கர்ஷணமூர்த்தி 4,5 
'சங்கையிலாத பணம்‌” 
சஞ்சாரி பாவம்‌ 19 
சத்துவம்‌ 21 

சமய சஞ்சீவி” 48 
சமுசாரிகள்‌ 95 
சம்போக சிருங்காரம்‌ 
சயத்திரதன்‌ 91 
சரணாகதி 191 
சரணாகதித்துவம்‌ 
சரமசந்தேசம்‌ 213 
சர்வணம்‌ 23 
சர்வேசுவரன்‌ 7, 70 


157 


128 


192 


சா 
“சாக்கு போக்குகள்‌” 74 
சாந்தரஸம்‌ 25 
சாந்தீபினி முனிவர்‌ 63 


சி 
சித்தர்கள்‌ 92, 93 
சத்திரமீமாம்சம்‌ 26 
இத்தோபாயம்‌ 171 


சிந்தாமணி ஆசிரியர்‌ 163 


சிருங்காரம்‌ 24, 27, 159 


“சிருஸ்கார ரஸம்‌”, 1817, 
148, 158 163 
"சிருங்கார சுவை! 143 


இருங்காரச்‌ ஸர்வஸ்வம்‌ 28 
சிலப்பதிகாரம்‌. 4 


சிவாஜி 51 
சீ 
சீமாலிகள்‌ 90, 91 
௬ 


சுதந்திரப்‌ பள்ளு 195-1 
சுவை 18,22 
சுவைப்புல்‌ 'உருக்காட்டிகள்‌ 
223 
செ 
செந்தமிழ்த்‌ தொகுதி 7, 27 
செம்பஞ்சுக்‌ குழம்பு 156 
செல்லூர்க்‌ கோசிகன்‌ 
கண்ணனார்‌ 107 


செவிப்புல உருக்காட்சிகள்‌ 
218, 222 
சே 
சேக்கிழார்‌ 2, 30 
சேட்படை 154 
சேதநன்‌ 83 
சேஷ சேஹி பாவம்‌ 
188 
சேஷத்வவம்‌ 83 
*சேஷ்டிதங்கள்‌? 
சேஷ பூதன்‌ 123 
செள 


செளலப்பிய குணம்‌ 81, 
85, 202, 214 


ஞா 
ஞான சம்பந்த பெருமான்‌ 
152 


782, 


127 


பின்னிணைப்பு 2. 


இ 
“தங்கப்பாட்டு மெட்டு 
147 
தஞ்சைவாணன்‌ கோவை 
154 
ததிபாண்டன்‌ 6 
தத்துவத்‌ திரயம்‌ 4, 199 
£தமிழறியாத்‌ துரைகள்‌” 
137 


தமிழ்விடு தூது 17 
தருமபுத்திரர்‌ 148 
தனி உரிமம்‌ 151 


தா 
தாயுமான அடிகள்‌ 59, 68 


தி 
“திராவகச்‌ சோதனை? 87 
திரு எழு கூற்றிருக்கை 198 
திரி கூடராசப்பகவிராயர்‌ 53 
திருக்குறுங்குடி எம்‌ பெரு 
மான்‌ . 60 
திருக்கோட்டியூர்‌. 34, 36 


திருமங்கையாழ்வார்‌ 49, 86, 


123 151,192. 
திருமந்திரம்‌ 12, 48 
திருமழிசை பிரான்‌ 192 
திருமங்கையாழ்வார்‌ 7.. 198 
திருமால்‌ சமயம்‌ 2 
திருவிளையாடல்கள்‌” 
திருவிண்ணகர்‌ சேர்ந்த 

பிரான்‌ 60. 
திருவேங்கட முடையான்‌ 

60 


119 


திரோதாயி 761 
தில்லித்துருக்கர்‌ 167 


தீ 


தீனதயாளன்‌ 64 


237 


து 
துஷ்யந்தன்‌ 28 


தூ 


தூண்டிற்புழு 131 


தெ 
“தெய்வப்‌ புணர்ச்சி” 
தே 
தேவராசப்‌ பிள்ளை, வல்லூர்‌ 
84 


162 


தொ 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ 
49 


தொல்காப்பியம்‌ 2, 4, 5, 
18, 21 

தொல்காப்பியர்‌ 2, தீ, 21, 
a2, 141 


“நகரச்சாயம்‌” 80 

நக்கபிரான்‌ 53 

நக்கீரர்‌ 170 

நந்தகோபர்‌ 34 

ஈம்பிமூத்த பிரான்‌ 5 

நப்பின்னைப்‌ பிராட்டி 6 

நம்மாழ்வார்‌ 9, 49, 60, 72, 
94, 134, 136, 177,191, 
199, 200; 209, al3 

நான்‌ 95 

நல்லூழின்‌ ஆணை 161 

நவவித சம்பந்தம்‌ 48 


BT 


“நாணிக்கண்‌ புதைத்தல்‌" 
171 

நாயன்மார்‌ 193 
நாராயணன்‌ 95 


228 


நாற்றப்புல உருக்காட்சிகள்‌ 
224 
“நானிலம்‌” 2 
நி 
நிர்வேதம்‌ 25 
நீ 
நீர்ப்போருட்‌ காட்சிச்‌ 
சாலை 57. 
நீலகண்ட தீட்சிதர்‌ மகாகவி 
23 


கொ 
நொண்டிச்‌ சாக்கு 75 
“நொண்டிச்‌ சிந்து' 59 
நொப்புல்‌ அநுபவம்‌ 170 
நொப்புல உருக்காட்சிகள்‌ 
225 
நோ 
*நோக்கெல்லாம்‌ அவை 
போல்‌ காணல்‌” 175 


ப்‌ 


பகவதநுபவம்‌ 177 

பகவத்‌ விஷயகாமம்‌ 
4 

*£பகதிரஸம்‌' 30, 

பகற்குறி 141. 

“படிக்காத மேதை” 77 

-பதுரிகாசிரமம்‌ 95 

பதினெட்டு இரகசியங்கள்‌ 

14 

பதுமையார்‌ இலம்பகம்‌ 163 

பயாநகம்‌ 24, 145 

பரகால நாயகி 151 

பரஞானம்‌ 96, 130 

பரதமுனிவர்‌ 149 

பரம பக்தி 130 

பரப்க்தி 130 


1390, 


கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


பராசக்தி 200 
பராங்கசர்‌. 211 
பரிபூரணன்‌ 195 
பரிபாடல்‌ 85 


பரை. 161 


பலதேவர்‌ 4, 5 
பவபூதி 190 


“பறையன்‌ 186 


பா 
பாகவதம்‌ 6. 
“பாசாங்கு” 143 
பாண்டியன்‌ அறிவுடை நம்பி 
108 
பாண்பெருமாள்‌ 163 
பாரதந்திளியம்‌ 84 
பாரதம்‌ 6 
பாரதி நாயகி 134, 139, 
141, 144, 147, 151 
பாரமான்‌ 1138 
பாரத்தசாரதி 208 
பார்த்தன்‌ 88, 145, 202, 
203, 204. 
பாலம்‌ 125 
பாவம்‌ 19 
பாவேந்தர்‌ 17 
பி 
பிரகலாதன்‌ 84 
பரபத்தி நெறி 197, 202, 
பிரளயம்‌ 21 
பிராரப்த கருமம்‌ 193 
பிரிவாற்றாமை. 131 
ட 
பீபத்ஸம்‌ 23 
ப 
புதன்‌ மண்டலம்‌ 62 
புதிய கோணங்கி 106 
புருஷகார பூதை 196, 212 


பின்னிணைப்பு--3 


ந்தது 196, 312 
படு ப | 


பூதத்‌ தாழ்வார்‌ 130 


பெ 
பெரிய பிராட்டியார்‌ 141, 
196 
பெரியபுராணம்‌ 3 
பெரியாழ்வார்‌ 9, 14, 35, 
41, 90, 110, 111,122, 
138, 142, 211 
பே 
பேயாழ்வார்‌ 130 


ம 
மடச்சாத்திரம்‌ 96 
மணிமொழி உருக்காட்சிகள்‌ 
228 
மணிவாசகப்‌ பெருமான்‌ 51, 

53,68, 152,199 
மண்டோதரி 32 
மருதக்கலி 109 
*மலர்விழிக்‌ காந்தங்கள்‌” 

155 
“மழைக்குறி' 187 


“மன்மதக்‌ கலை” 168 


மா 
மாணிக்கவாசகர்‌ 193 
மாபாரதம்‌ 91 
மாயோன்‌ 3 
மாலிகன்‌ 90, 91 


டூ 
முகச்சோதி 168 
முகதரிசனம்‌” 159 
முக(ம்‌) மூடி 169 


229 


முத்திநெறி 12, 130 
முருகப்‌ பெருமான்‌ 66 


மெ 

165 
மே 

மேகநாதன்‌ 31. 


மெரீனா 


மோ 
மோசிகீரனார்‌ 86 
ய 
யசோதைப்‌ பிராட்டி 35, 
111,124 
யதுகுலம்‌ 3 


யு 
யுதிட்டிரன்‌ 88 


ர்‌ 
ரஸப்‌ பாகுபாடு 24 
ரஸங்களின்‌ பரிணாமம்‌ 27 
ரஸம்‌ 18, 22 
ரஸம்‌ சமையும்‌ முறை 25 
ரஸங்களின்‌ மன்னன்‌ 28, 
158 


ரி 
ரிப்வான்‌ விங்கிள்‌ 78 
ரூ 
ரூசி 71 
ரோ 


ரோமாஞ்சம்‌ 21 


ரெள 


ரெளத்திரம்‌ 25, 30, 149, 
150 


240 
லீ 


லீலாசாமியார்‌ 74 
லீலாசுகர்‌ 30 


வ 


வகுத்த சேஷி 71 
வடமொழிப்‌ புலவர்கள்‌ 

138 
வடமொழிவாணர்கள்‌ 138 
வண்ண உருக்காட்சிகள்‌ 

164 
“வத்சலா 47 
“வத்சல ரஸம்‌” 47 
வம்பர்‌ மகாநாடு 
*வனத்திடர்‌ 184 
வள்ளலார்‌ 112 
வள்ளுவம்‌ 46, 100, 114 
வள்ளுவப்‌ பெருந்தகை 89 


140 


வா 


வாத்சல்யம்‌ 30, 47 
வால்மீகி 189 
வால்மீகி முனிவர்‌ 25 
வான இயல்‌ 52 
வாஷிங்க்டன்‌ இரவிங்‌ 

78 
விக்கரமங்கள்‌ 91 
விசித்திரப்‌ பண்புடையவன்‌ 

43 

விடுப்பார்வம்‌ 52 
விபாவம்‌ 20 
விப்ரலம்ப சிருங்காரம்‌ 138 


கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 


வியபிசாரி பாவம்‌ 21 
விரிகடல்‌ பொம்மை 56 
விலங்குக்காட்சி சாலை 57 
விறல்‌ 21, 22 
விஸ்மயம்‌ 25 
விஷய காமம்‌ 171 

வீ 


வீமன்‌ 88 
வெ 
வெகுளிச்‌ சுவை 
வே 
வேபது 21] 


148 


வை 
வைணவ இலக்கியம்‌ 160 
வைணவதத்துவம்‌ 182 
வைவரண்யம்‌ 21 
வைஸ்வரியம்‌ 21 


வொ 
வொர்ட்ஸ்‌ வொர்த்‌ 59, 144 


வடமொழி 


ஜகந்நாத பண்டிதர்‌ 30 
ஜயதேவர்‌ 50 
ஜாகுப்ஸை 28, 25 
ஸ்தம்பம்‌ 21 
ஸ்தாயிபாவம்‌ 19, 22 
ஹாஸ்யம்‌ 24 
ஸ்ரீவசன பூஷணம்‌ 71 


